| 72266 


பாரிமத் சந்தாபாத்தி சுவாமிகா 

திருவாய் மலர்ந்தருளாய 
தேவானப் பதிகங்கள் 


Q23 : 4 (71 


ML 
172266 


2 ஆவது சஞ்சிகை, 


சிவமயம் , 


திருச்சிற்றம்பலம் 


ஸ்ரீமத் சுந்தா மூர்த்தி சுவாமிகள் 


திருவாய்மலர்ந்தருளிய 


தேவாரப் பதிகங்கள் . 


| 
-19 


காஞ்சீபுரம் - மஹாவித்வான் 
ஸ்ரீமத் இராமாநந்த யோகிகள் 

எழுதிய உரையும் 


பு . ஷண்முகமுதலியாரால் 


சென்னை 
மதராஸ் டைமண்ட் பிரெஸில் 

பதிப்பிக்கப்பட்டன. 


1911 
Registered Copy - right . 


923.4c | 


( அணா 2 


( 2 
உம் 


3 - APR1911 ) 


ம 


MADRAS 


COF THE REGISTRAR DE 
மூலமும் உரையும் 

33 

RETETA 
னோக்கு தியம்பலவெத்தனையுங்கலத்திற் 

புகப்பெய்துகொண்டேற நுந்தி 
யார்க்குங்கடலங்கரைமேன்மகோதை 

யணியார்பொழிலஞ்சைக்களத்தப்பனே . 
( ப - ரை .) நான் - யான் , ஆக்கும் - படைப்பும் , அழிவும் - அழிப்பும் 
அமைவும் - அளிப்பும் , நீயென்பன் -ேேய யென்பேன் , நான் - யான் , சொல்லு 
வோர் - சொல்வோரது, சொற்பொருள் அவை - சொற் பொருள்களாகிய 
அவையாவும் , நீயென்பன் - நீயே யென்பேன் , நான் - யான் , நாக்கும் செவி 
யும் கண்ணும்-, நீயென்பன் -நீயே யென்பேன் , நலனே -நன்றாகவே , இனி 
இப்பொழுது , நான் உன்னை கண்டு உணர்ந்தேன் - நான் உன்னை நன்றாய் 
உணர்ந்தேன் , நோக்கும் - பார்க்கப்படுகிற , நிதியம்பல எத்தனையும் - பல 
திரவியங்களையும் , கலத்தில் புகபெய்து கொண்டு - மரக்கலத் தடங்கவிட்டுக் 
கொண்டு , ஏறருந்தி - ஏறத்தள்ளி , ஆர்க்கும் ஒலிக்கின்ற, கடலங்கரைமேல் 
மகோதையணியார்பொழிலஞ்சைக்களத்தப்பனே- அழகுநிறைந்த சோலைகள் 
சூழ்ந்த அஞ்சைக்களத்தப்பனே எ - று . 

( பொ - ரை .) யான் படைப்பும் அழிப்பும் அளிப்பும் நீயே யென்பேன் 
யான் சொல்வோரது சொற்பொருளாகிய அவை யாவும் நீயே யென்பேன் , 
வான் நாக்கும் செவியும் கண்ணும் நீயேயென்பேன் , நன்றாகவே இப்பொழுது , 
நான் உன்னை நன்றாய் உணர்ந்தேன் , பார்க்கப்படுகிற பல திரவியங்களையும் 
மாக்கலத்தடங்க விட்டுக்கொண்டு ஏறத்தள்ளி யொலிக்கின்ற அழகுநிலை 
சோலைகள் சூழ்ந்த அஞ்சைக்களத்தப்பனே. 

( க - ரை . ) திருஅஞ்சைக்களத்தப்பனே , படைப்புமுதலியவை நீயேயென் 
பேன் என்பதாம் . 

( வி - ரை .) ஆக்கு தொழிற்பெயர் . இனி - நிகழ்காலங் குறித்து வந்தது . 
கலம் - மரக்கலம் . பெய்தல் - இடுதல் . ஏற - கரையேற , நேராக எனிது 

னுமாம் . 
வெறுத்தேன்மனை வாழ்க்கையைவிட்டொழிந்தேன் 

விளங்குங்குழைக்காதுடைவே தியனே 
யிறுத்தாயிலங்கைக்கிறையாயவனைத் 

தலைபத்தொடுதோள் பலவிற்றுவிழக் 
கண்டங்கறுத்தாய்கடனஞ்சமுதுண்டு 

கடுகப்பிரமன் றலையைந்தனுளொன் 
மறுத்தாய்கடலங்கரைமேன்மகோதை 

யணியார் பொழிலஞ்சைக்களத்தப்பனே . 
( ப - ரை .) கடல் அம்கரைமேல் - அழகிய கடற்கரை மேலுள்ள, மகோதை 
அணி ஆர் - பேரொளியழகுநிறைந்த , பொழில் - சோலைகள் சூழ்ந்த, அஞ்சைக் 
களத்து - திருவஞ்சைக்களத்தி லெழுந்தருளி யிருக்கிற , அப்பனே - எமது 

5 


நிறைந்த 


--600008 


34 ) 


தேவாரப்பதிகங்கள் 


யனே 


பல 


தந்தையே , மனைவாழ்க்கையை - இல்லறவாழ்க்கையை , வெறுத்தேன் - வெ 
றுத்தவனாய் , விட்டு ஒழிந்தேன் - விட்டு நீங்கினேன் , விளங்கும் - பிரகாசிக் 
ற , குழை - - 

குண்டலமணிந்த , காது உடை - திருச்செவியையுடைய , வேதி 
அந்தணனே , தலைபத் தொடு - பத்துத் தலைகளோடு , பலதோள் 
தோள்களும் , இற்று விழ - அற்று விழும்படி , இலங்கைக்கு - இலங்கைக்கு , 
இறை ஆயவனை - தலைவனாகிய ராவணனை , இறுத்தாய் - முடிவுசெய்தாய் ,, 
கடல் நஞ்சு - கடல்விஷத்தை, அமுது உண்டு - உணவாகவுண்டு , கண்டம் 
கறுத்தாய் - திருமிடறு கறுத்தாய் , கடுக - விரைவாக , பிரமன் தலை ஐந்தனுள் 
ஒன்று அறுத்தாய் - , எ - று . 

( பொ - ரை .) அழகிய கடற்கரை மேலுள்ள பேரொளியழகு நிறைந்த 
சோலைகள் சூழ்ந்த திருவஞ்சைக்களத்திலெழுந் தருளியிருக்கிற எமது தந்தையே 
இல்லற வாழ்கையை வெறுத்து விட்டேன் , விட்டுங்கினேன் , பிரகாசிக்கிற 
குண்டலயணிந்த திருச்செவியையுடைய அந்தணனே , பத்துத்தலைகளோடு 
பலதோள்சளும் அற்று விழும்படி இலங்கைக்கு தலைவனாகிய ராவண 

னை 
முடிவு செய்தாய் , கல்விஷத்தை உணவாக வுண்டு திருமிடறு கறுத்தாய், 
விரைவாக பிரமன் தலை ஐந்தனுள் ஒன்று அறுத்தாய் . 

( க - ரை . ) திரு அஞ்சைக்களத்தப்பனே , மனை வாழ்வை விட்டேன் என்னை 
யாளவேண்டு மென்பதாம் . 

( வி - ரை . ) வெறுத்தேன் - முற்றெச்சம் ( வெறுத்து ) அறவாழி யந்தண 
னாதலால் வேதியனே என்றார் , 

( 8 ) 


22266 


பிடிக்குக்களிறேயொத்தியா லெம் பிரான் 

பிரமற்கும் பிரான் மற்றையார்க்கும் பிரா 
னொடிக்குமளவிற்புரமூன் றெரியச்சிலை 

தொட்டவனேயுனை நான் மறவேன் 
வடிக்கின்றன போற்சிலவன் றிரைகள் 

வலித்தெற்றிமுழங்கிவலம்புரிகொண் 
டடிக்குங்கடலங்கரைமேன்மகோதை 

யணியார்பொழிலஞ்சைக்களத்தப்பனே . 
( ப - ரை .) வடிக்கின்றன போல் - வடிப்பனபோல , சிலவல் திரைகள் - சில 
வலிய அலைகள் , வலித்து எற்றி முழங்கி வலம்புரிகொன்டு அடிக்கும் கரை 
மேல் மகோதையணியார் பொழிலஞ்சைக் களத்தப்பட 

பெண் 
யானைக்கு , களிறோத்தி - ஆண்யானையையே பாக்கிறாய், எம்பரான - , பிர 
மற்கும் பிரான் - பிரமனுக்குந்தலைவன் , மதழையார்க்கும் பிரான்- , நொடிக்கு 
மளவில் - கொடிப்பொழுதில் , புர மூன்று குரிய- முப்புரமெரித்து நீருகும் டி , 
சிலைதொட்டவனே - வில்வளை த்தவனே , ன்னை நான் மறவேன் - உன்னை 
யான் மறவேன் எ -று . 


பின் 


/ 3 
/ 4 

894.8 


மூலமும் உரையும் 


35 


( பொ - ரை .) வடிப்பனபோலச் சிலவலிய அலைகள் உலித்து எற்றி முழங்கி 
வலம்புரிகொண்டு அடிக்கும் கரைமேல் மகோதையணியார் பொழி லஞ்சைக் 
களத்தப்பனே , பெண்யானைக்கு ஆண்யானையே நிகர்க்கிறாய் , எம்பிரான் , பிர 
மனுக்கும் தலைவன், மற்றையார்க்கும் பிரான் , நொடிப்பொழுதில் முப்புரமெரி 
ந்து நீறாகும்படி வில்வளைத்தவனே, உன்னை யான் மறவேன் . 

( க - ரை . ) திரு அஞ்சைக் களத்தப்பனே , உன்னை நான் மறவேன் என்ப 
தாம் . 


( வி - ரை . ) பிடி - பெண்யானை , களிறு - ஆண்யானை . சிலை - மலை யெனி 
னுமாம் . 

( 9 ) 


பா 


( 
123 


எந்தம்மடிகளிமையோர்பெருமானெனக் 

கென்றுமளிக்குமணிமிடற்ற 
னந்தண் கடலங்கரைமேன் மகோதை 

யணியார்பொழிலஞ்சைக்களத்தப்பனை 
மந்தம் முழவுங்குழலுமியம்பும் 

வளர் நாவலர்கோனம் பியூரன் சொன்ன 
சந்தம்மிகு தண்டமிழ்மாலைகள் கொண் 

டடிவீழவல்லார் தடுமாற்றிலரே . 
(( ப - ரை . ) எந்தம் அடிகள் - எமது சுவாமிகள் , இமையோர் பெருமான் - 
தேவர் பெருமான் , எனக்கு - எனக்கு , என்றும் - எந்நாளும் , அளிக்கும் - 
அருள் செய்கிற , மணி மிடற்றன் - நீலமணி போலுந் திருமிடறுடையவன் , அம் 
தண் கடல்மேல் மகோதை அணியார்பொழிலஞ்சைக்களத்தப்பனை- , மந்தம் 
முழவும் - மந்தமாகிய மத்தளமும் , குழலும் - குழலும் , இயம்பும் - ஒலிக்கிற , 

வளராநின்ற , நாவலர்கோன்- , நம்பியாரூரன் சொன்ன- , சந்தம் 

அழகுமிகுந்த , தண் தமிழ்மாலைகள் கொண்டு - அடி வீழவல்லார் - 
இறைவனது திருவடியை விரும்பவல்லார் , தடுமாற்று இலர் - தடுமாற்ற 
மில்லா தவராவர் எ - று . 

( பொ -ரை ) எமது சுவாமிகள் , தேவர் பெருமான் , எனக்கு எந்நாளும் 
அருள் செய்கிற நீலமணிபோலும் திருமிடறுடையவன் , அம்தண் கடல்மேல் 
மகோதை அணியார் பொழிலஞ்சைக் களத்தப்பனை , மந்தமாகிய மத்தளமும் 
குழலும் ஒலிக்கின்ற வடிநின்ற நாவலர்கோன் 6 பியாரூரன் சொன்ன 
அழகு மிகுந்த தண் தமிழ் மாக்கள் கொண்டு இறைவனது திருவடியை 
விரும்பவல்லவர் தடுமாற்ற மில்லாதவராவர். 

( க - ரை . ) திரு அஞ்சைக்களித் தப்பனை வணங்கவல்லவர் தடுமாற்ற மில் 
லாதவராவர் என்பதாம் . 


வளர் 


மிகு 


36 


தேவாரப்பதிகங்கள் 


( வி - ரை . ) இமையோர் - தேவர் , இது மங்கலம் , மணி - நீலமணி , மிடறு . 
கண்டர் . வீழ்தல் - விழுதல் எனினுமாம் , தடுமாற்றம் என்பது தடுமாற்று 
என வந்தது . தடுமாற்றமாவது பிறவித் துன்பத்தால் தடுமாறுதல் . ( 10 ) 

திருச்சிற்றம்பலம் 

இத்தலம் மலைநாட்டிலுள்ளது . 
சுவாமிபெயர் - அஞ்சைக்களத்தப்பர் . தேவியார் -உமையம்மை . 


திருஓணகாந்தன்றளி 

பண் - இந்தளம் 

திருச்சிற்றம்பலம் 
செய்யும்பாலுந்தயிருங்கொண்டுநித்தம் பூசனை செய்ய லுற்றார் 
கையிலொன் றுங்காணமில்லைக்கழலடி தொழுதுய்யினல்லா 
லைவர்கொண்டிங்காட்டவாடியாழ்குழிப்பட்டழுந்து வே னுக் 
குய்யுமாறொன் றருளிச்செய்யீரோணகாந்தன் றளியுளீரே. 

( ப - ரை . ) ஓணகாந்தன் தளியுளீரே - திருஓணகாந்தன் றளியி லெழுந்த 
ருளியிருப்பவரே , நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெய்யினையும் பாலினை 
யும் தயிரினையும் கொண்டு , ( உன் அன்பர் ) நித்தம் பூசனை செய்யலுற்றார் - 
நித்தமும் பூசை செய்யாநின்றார் , ( எனக்கோ ) கையில் ஒன்றும் காணம் இல்லை 
கையில் சிறிதும் பொன் இல்லை , கழல் -வீரக்கழலணிந்த, அடி - உன் திருவடி 
யை , தொழுது - வணங்கி , உய்யினல்லால் - பிழைத்தாலன்றி , ஐவர் கொண்டு - 
ஐவரால் , இங்கு - இந்த மாயவாழ்க்கையில் , ஆட்ட ஆடி - ஆடுவிக்கஆடி , ஆழ் - 
ஆழ்ந்த , குழிப்பட்டு - குழியில் விழுந்து , அழுந்துவேனுக்கு - அழுந்தாநின்ற 
எனக்கு , உய்யும் - பிழைத்தற்குரிய , ஆறு ஒன்று - ஒரு வழியை, அருளிச் 
செய்யீர் - அருளிச்செய்வீராக எ - று . 

( பொ - ரை . ) திருவோணசாக் தன் றளியி லெழுந்தருளியிருப்பவரே, செய் 
யினையும் பாலினையும் தயிரினையும் கொண்டு உன் அன்பர் நித்தமும் பூசை 
செய்யாநின்றார் , எனக்கோ கையில் சிறிதும் பொன் இல்லை வீரக்கழலணிந் 
வுன் திருவடியை வணங்கி பிழைத்தாலன்றி ஐவரால் இந்த மாய வாழ்க்கையில் 
ஆடுவிக்க ஆடி ஆழ்ந்த குழியில் விழுந்து அழுந்தாநின்ற எனக்கு பிழைத்தற் 
குரிய ஒருவழியை அருளிச்செய்வீராக . 

(( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளீரே , நான் உய்யும் வழி சொல் 
லும் என்பதாம் . 

( வி - ரை . ) செய்யலுற்றார் என்பதற்கு வினைமுதலாகிய உன் அன்பர் 
என்பது வருவித்துரைக்கப்பட்டது . செய்யலுற்றால் எனப் பாடமோதி 
செய்யத் தொடங்கினால் என்றுரைத்தலுமாம் . காணம் - பொன் . ( பொற் 


3 - APR1911 


ICE OF THE REGISTRAR 
OF 
ELO 

00 
* MADRAS 
. 
மூலமும் உரையும் . 

37 
காசு ) 

ஐவர் என்றது பஞ்சேந்திரியங்களை , அவையாவன: மெய் , வாய் , கண் , 
மூக்கு , செவி யென்பன . 

( 1 ) 
திங்கடங்குசடை கண்மேலோர் திரைகள் வந்து புரளவீசுங் 
கங்கையாளேல்வாய் திறவாள்கணபதியேல்வ பிறு தாரி 
யங்கைவேலான்குமரன்பிள்ளைதேவியார்கோற்றட்டியாளா 
லுங்களுக்காட்செய்யமாட்டோமோணகாந்தன் றளியுளீரே. 

( ப - ரை . ) திங்கள் தங்கு - பிறைக்கிய , சடைகள்மேல் -சடைகளின்மீது , 
ஓர் - ஒப்பற்ற, திரைகள் வந்து புரள - அலைகள் 

வந்து புரளாவிற்க , வீசும் - எறி 
கின்ற , கங்கையாளேல் - கங்காதேவியோவெனின் , வாய்திறவாள் - வாய்திற 
க்கமாட்டாள், கணபதியேல் - கணபதியோவெனின் , வயிறு தாரி - பெறுவ 
யிறன் , அங்கை வேலான் அங்கையில் வேலை யுடையவனாகிய முருகனோ 
வெனின் , குமான்பிள்ளை -குமார பருவத்தனாகிய பிள்ளை , தேவியார் - தேவியா 
சோவெனின் , கோற்றட்டியாள் - கோற்றட்டியாளாயிருக்கிறாள் , ஆல் - ஆத 
லால் , உங்களுக்கு - உங்களுக்கு , ஆட்செய்யமாட்டோம் - தொண்டு செய்ய 
மாட்டோம் , ஓணகாந்தன் றளியுளீரே - திருஓணகாந்தன் றளியி லெழுந்தருளி 
யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) பிறை தங்கிய சடைகளின்மீது ஒப்பற்ற அலைகள் வந்து புர 
ள நிற்க எறிகின்ற கங்காதேவியோவெனின் , வாயைத்திறக்கமாட்டாள் , கண 
பதியோவெனின் பெறுவயிறன் , அங்கையில் வேலையுடையவனாகிய முருகனோ 
வெனின் குமாரபருவத்தனாகியபிள்ளை , தேவியாரோவெனின் கோற்றட்டியா 
ளாயிருக்கிறாள், ஆதலால் உங்களுக்கு ஆட்செயமாட்டோம் , திருஓணகாந்தன் 
றளியி லெழுந்தருளியிருப்பவரே 

( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளீரே , யாம் உங்களுக்கு ஆட்செய்ய 
மாட்டோம் என்பதாம் . 

( வி - ரை .) எல் எனின் என்பதன் மரூஉ . ஆல் - ஆதலால் , கோற்றட்டி 
யாள் - கோலைத் தட்டுகிறவள் . ( மாயவித்தை செய்கிறவள் ) மாயவித்தை செய் 
கிறவன் தன் கையிலொரு சிறுகோல் கொண்டு நிலத்திற் றட்டு தலும் அவன் 
குறித்த காரியங்க ளெல்லா முடிவதுபோல , இவளும் தான் சங்கற்பித்த 
படியே பஞ்சகிருத்தியங்களும் முட்டின்றி முடிவதனா லிவ்வாறு க . றினார் . ( 2 ) 
பெற்றபோதும் பெறாதபோதும்பேணியுங்கழலேத்துவார்கண் 
மற்றோர்பற்றிலரென் றிரங்கிமதியுடையவர்செய்கைசெய்யீ 
சற்றபோழ்துமலந்தபோழ்துமாவற்காலத்தடிகேளும்மை 
யொற்றிவைத்திங்குண்ணலாமோவோணகாந்தன் றளியு ளீரே . 

( ப - ரை . ) பெற்றபோதும் பெறாதபோதும் - பெற்றகாலத்தும் பெறாத 
காலத்தும் , பேணி - விரும்பி , உம்கழல் ஏத்துவார்கள் - உமது திருவடியைத் 


. 


38 


தேவாரப்பதிகங்கள் 


துதிப்பவர் , மற்று ஓர் பற்று இலர் என்று இரங்கி - வேறொரு ஆதரவில 
சென்று இரக்கமுற்று , மதி உடையவர் - அறிவுடையோரது , செய்கை - செய் 
சையை , செய்யீர் - செய்யமாட்டீர் , அற்றபோழ்தும் - கைப்பொருளில்லாத 
போதும் , அலந்த போழ்தும் -வருந்தினபோதும் , ஆவற்காலத்து - ஆபத்காலத் 
தில் , அடிகேள் சுவாமிகளே , உம் கம ஒற்றி வைத்து தேவரீரை ஒற்றி 
வைத்து , இங்கு உண்ணல் ஆமோ - இவ்விடத்தில் உண்ணக்கூடுமோ , ஓண 
காந்தன் றளியுளீரே - திருஓணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பெர் - ரை . ) பெற்றகாலத்தும் பெறா தகாலத்தும் விரும்பி உமது திரு 
வடியைத் துதிப்பவர் வேறொரு ஆதரவிலரென்று இரக்கமுற்று அறிவுடை 
யோரது செய்கையைச் செய்யமாட்டீர், கைப்பொருளில்லாத போதும் 
தினபோதும் ஆபத்காலத்தில் , சுவாமிகளே , தேவரீரை ஒற்றிவைத்து இவ் 
விடத்தில் உண்ணக் கூடுமோ , திருஓணகாந்தன் றளியி லெழுந்தருளி யிருப் 


வரும் 


பவரே . 


( க - ரை . ) திருவோண காந்தன் றளியுளீரே , ஆபத்காலத்தில் உம்மை 
யொற்றிவைத் துண்ணலாமோ வென்பதாம் . 

( வி - ரை . ) . கழல் - திருவடி , ஏத்துதல் - துதித்தல் , பற்று - ஆதரவு , மதி 
யுடையவர் செய்கையாவது காத்தல் , அலத்தல் - வருந்தல் . ஒற்றி - அடை . 
மானம் . 

( 3 ) 
வல்லதெல்லாஞ்சொல்லியும்மைவாழ்த்தினாலும் வாய் திறந்தொன் 
றில்லையென்னீருண்டுமென்னீசெம்மையாள்வானிருப்பதென்னீர் 
பல்லையுக்கபடுதலையிற்பகலெலாம் போய்ப்பலி திரிந்திங் 
கொல்லைவாழ்க்கையொழியமாட்டீரோணகாந்தன் றளியு ளீரே. 

( ப - ரை . ) வல்லது எல்லாம் சொல்லி - கூடுமான தெல்லாஞ் சொல்லி 
உம்மை வாழ்த்தினாலும் - தேவரீரைத் துதித்தாலும் , வாய் திறந்து - வாயைத் 
திறந்து , ஒன்று இல்லை யென்னீர் உண்டும் என்னீர் - ஒன்றில்லை யென்ன 
மாட்டீர் உண்டென்னமாட்டீர் , எம்மை ஆள்வான் - எம்மையாளும் பொருட்டு , 
நீர் இருப்பது என் - நீரிருப்பதென்ன, பல் உக்கப்படு தலையில் - பல்லு திர்ந்து 
பட்டதலையில் , பகல் எல்லாம் போய் - பகற் பொழுதெல்லாம் போய் , பலி 
திரிந்து - பிச்சைக்கு அலைந்து , இங்கு- இவ்விடத்தில் , ஒல்லைவாழ்க்கை ஒழிய 
மாட்டீர் - விரைந்தழியும் வாழ்வை யொழியமாட்டீர் , ஓணகாந்தன் றளியு 
ளீரே - திருவோணகாந்தன் றளியி லெழுந்தருளியிருப்பவரே எ - று . 

( பொ - ரை .) கூ நிமானதெல்லாஞ் சொல்லி தேவரீரைத் துதித்தாலும் 
வாயைத் திறந்து ஒன்றில்லை யென்ன மாட்டீர் உண்டென்னமாட்டீர், எம்மை 
யாளும்பொருட்டு நீரிருப்பதென்ன, பல்லுதிர்த்துபட்ட தலையில் பகலெல்லாம் 
போய் பிச்சைக்கு அலைந்து இவ்விடத்தில் விரைந்தழியும் வாழ்வை யொழிய 
மாட்டீர் , திருவோணகாந்தன் றளியி லெழுந்தருளியிருப்பவரே , 


மூலமும் உரையும் . 


39 


( க - ரை .) திருவோண்காக்தன் றளியுளீரே , நீர் பிக்ஷையேற்பதை 
யொழியமாட்டீர் என்பதாம் . 

( வி - ரை . ) வல்லது - இசைந்தது . உண்டும் என்பதில் உமமை யிசை 
நிறை , பல்லை பென்பதில் ஐசாரியை. ஒல்லை -விரைவு . ஒல்லைவாழ்க்கை 
விரைவிலழியும் அற்பவாழ்வு , 

( 4 ) 


கூடிக்கூடித்தொண்டர் தாங்கள் கொண்டபாணிகுறைபடாமே 
யாடிப்பாடியழுதுநெக்கங்கன்புடையவர்க்கின்பமோரீர் 
தேடித்தேடித்திரிந்தெய்த்தாலுஞ்சித்தமென்பால்வைர் ------ 
ரோடிப்போகீர்பற்றுந்தாரீரோண காங்கன் றளியஸ் . 

( ப - ரை . ) தொண்டர் - அடியார் , கூடிக்கூடி - சேர்த்து சேர்ந்து , தாங்கள் 
கொண்டபாணி குறைபடாமே - தாம் தொடங்கின பாட்டுக் குறையாமல் , ஆடி 
பாடி அழுது - ஆடிபாடி அழுது , நெக்கு - ( மனம் ) நெகிழ்ந்து , அங்கு - அவ் 
வாறு , அன்பு உடையவர்க்கு - அன்பருக்கு , இன்பம் ஓரீர் - சுசந்தா நாடமாட் 
டீர் , தேடி தேடி திரிந்து - தேடித்தேடியலைந்து , எய்த்தாலும் - இளைத்தாலும் , 
சித்தம் - உம்திருவுளத்தை, என்பால் - என்னிடத்தில் , வைக்கமாட்டீர் - 
வைக்க மாட்டீர், ஓடிப்போகீர் - ஓடிப்போகமாட்டீர், பற்றும் தாரீர் - பிடியும் 
கொடுக்கமாட்டீர், ஓணகாந்தன் றளியுளீரே - திருவோணகாந்தன் றளியி 
லெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை .) அடியார் சேர்ந்து சேர்ந்து தாம் தொடங்கின பாட்டுக் 
குறையாமல் ஆடிப்பாடி அழுது மனம் நெகிழ்ந்து அவ்வாறு அன்புடையவருக்கு 
சுகந்தரநாடமாட்டீர், தேடித் தேடியலைந்து இவைத்தாலும் உம் திருவுளத்தை 
என்னிடத்தில் வைக்கமாட்டீர் , ஓடிப்போகமாட்டீர் பிடிகொடுக்கவு மாட்டீர் , 
திருவோணகாந்தன்றளியி லெழுந்தருளியிருப்பவரே . 

( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளீரே , உமது திருவுளத்தை யென் 
து வைக்கமாட்டீர் என்பதாம் . 

( வி - ரை . ) பாணி - பாட்டு . ஓர்தல் - நாடுதல் . எய்த்தல் - இளைத்தல் . 
பற்று - பிடி . 

( 5 ) 
வாரிருங்குழன்மைவாணெடுங்கண் மலைமகண்மதுவிம்முகொன்றைத் 
தாரிருந்தடமார்புநீங்காத்தையலாளுலகுய்ய வைத்த 
காரிரும்பொழிற்கச்சிமூதூர்க்காமக்கோட்டமுண்டாகநீர்போ 
யூரிடும்பிச்சை கொளவதென்னேயோணகாந்தன் றளியுளீரே, 

( ப - ரை . ) வார் - நீண்ட , இருங்குழல் - பெரிய கூந்தலையும் , மைவாள் 
நெடுங்கண் - மையெழுதும் பெரியவாள் போலும் கண்களையும் உடைய , மலை 


40 


தேவாரப்பதிகங்கள் 


மங்கை - மலைம சளும் , மதுவிம்மு - தேன்பெருகுகிற , கொன்றைதார் - கொன் 
றைமலர் மாலையையணிந்த , தடம்மார்பு நீங்கா - விசாலமான வுன் மார்பை 
விட்டகலாத , தையலாள் - பெண்ணுமாயிருக்கிற உமாதேவியானவள் , உலகு 
உய்யவைத்த - உலகம் பிழைக்கும்படிவைத்த , கார் மேகங்கள் தவழ்கின்ற, 
இரும்பொழில் - பெரிய சோலைகள் சூழ்ந்த, கச்சி மூதூர் - திருக்கச்சியாகிய, 
பழையநகரில் , காமக்கோட்டம் உண்டாக - காமக்கோட்டம் உண்டாயிருக்க , 
நீர் - தேவரீர் , போய் - சென்று , ஊர் 

சென்று , ஊர் - ஊரார் , இடும் - போடுகிற , பிச்சை 
கொள்வது என்னே - பிச்சை யேற்பதற்குக் காரணம் யாதோ , ஓணகாந்தன் 
றளியு ளீரே - திருவோணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) நீண்ட பெரிய கூர் உயும் மையெழுதும் பெரியவாள் 
போலும் கணகனளயும் 

-டைய - யேகளும் தேன்பெருகுகிற கொன்றைமலர் 
மாலையையணிந்த விசாலமான வுன் மார்பைவிட்டகலாத பெண்ணுமாயிருக்கிற 
உமாதேவியானவள் உலகம் பிழைக்கும்படி வைத்த மேகங்கள் தவழ்கின்ற 
பெரிய சோலைகள் சூழ்ந்த திருக்கச்சியாகிய பழைய நகரில் காமக்கோட்டம் 
உண்டாயிருக்க நீர் போய் ஊரார் போடுகிற பிச்சையை யேற்பதற்குக் கார 
ணம் யாதோ , திருவோ ணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவரே , 

( க - ரை .) திருவோணகாந்தன் றளியுளீரே , காமக்கோட்டமிருக்க நீர் 
பிக்ஷையேற்ற லென்னென்பதாம் . 

( வி - ரை .) வார் என்பதற்கு ஒப்பனை செய்யப்பட்ட என்றுரைப்பினு 
மாம் . வி முதல் - மிகுதல் , காமக்கோட்டம் - விரும்பினவற்றைக் கொடுத்தற் 
குரிய அறச்சாலை . இது உமாதேவியாரால் திருக்கச்சியில் வைத்து முப்பத்தி 
ரண்டறமும் தவறாது நடத்தப்பட்டு வருவதற்குரிய தருமச்சாலை . ( 6 ) 


பொய்ம்மையாலேபோதுபோக்கிப்புறத்து மில்லையகத்துமில்லை 
மெய்ம்மை சொல்லியாளமாட்டீர்மேலைநாளொன் றிடவுங்கில்லீ 
ரெம்மைப்பெற்றாலேதும் வேண்டீரேதுந் தாரீரேதுமோ தீ 
ரும்மையென்றேயெம்பெருமானோணகாந்தன் றளியுளீரே. 

( ப - ரை .) பொய்மையாலே - பொய் சொல்லுதலாலே , போதுபோக்கி - 
பொழுதுபோக்கி , புறத்தும் இல்லை - வெளியிலுமில்லை , அகத்தும் இல்லை 
உள்ளிடத்துமில்லை , மெய்மை சொல்லி உண்மை சொல்லி , ஆளமாட்டீர் 
ஆண்டருளமாட்டீர் , மேலைநாள் - முன்னாளில் , ஒன்று இடவும் கில்லீர் - ஒன் 
றிடவுமாட்டீர் , எம்மைப்பெற்றால் - எங்களைத் தொண்டராசப்பெறின் , ஏதும் 
வேண்டீர் - யாதொன்றையும் விரும்பமாட்டீர், ஏதும் தாரீர் -யாதும் கொடுக்க 
மாட்டீர் , ஏதும் ஓதிர் - எதுவும் சொல்லமாட்டீர், இப்படிப்பட்ட உம்மை 
எம்பெருமான் என்றேம் - எம்மிறைவனென்றோம் , ஓணகாந்தன் றளியுளீரே 
திருவோணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 


மூலமும் உரையும் 


41 


( பொ - ரை . ) பொய் சொல்லுதலாலே பொழுதுபோக்கி வெளியிலும் 
இல்லை உள்ளிடத்தும் இல்லை , உண்மை சொல்லி ஆண்டருள மாட்டீர் , முன் 
னாளில் ஒன்றிடவுமாட்டீர், எங்களை த்தொண்டராகப்பெறில் யாதொன்றையும் 
விரும்பமாட்டீர், எதையும் கொடுக்கமாட்டீர், எதையும் சொல்லமாட்டீர், 
இப்படிப்பட்ட உம்மை எம்மிறைவனென்றோம் , திருவோணகாந்தன் றளியி 
லெழுந்தருளியிருப்பவரே . 

( க - ரை . ) திருவோண காந்தன் றளியுளீரே , ஒன்றும் தராதவும் மை எம் 
பெருமானென்றேம் என்பதாம் . 
( வி - ரை .) போது - பொழுது. வேண்டல் - விரும்பல் . 

( 


( 
7 
) 


வலையம்வைத்தகூற்றமீவான் வந்துநின் றவார்த்தை கேட்டுச் 
சிலையமைத்தசிந்தையாலே திருவடி தொழுதுய்யினல்லாற் 
கலையமைத்தகாமற்செற்றோய்குரோதலோபமதமவருடை 
யுலையமைத்திங்கொன் றமாட்டேனோண காந்தன் றளியுளீரே . 

( ப - ரை .) வலையம்வைத்த வலைவைத்தா, கூற்றம் யமனானவன் , 
மீவான் - மேலிடமாகிய ஆகாயத்தில் , வந்து நின்ற வார்த்தை கேட்டு - வந்து 
நின்ற சொல்லைக்கேட்டு , சிலை அமைத்த சிந்தையாலே - கல்லாலமைக்கப்பட்ட 
மனத்தினாலே , திருவடி தொழுது - உன்திருவடியைவணங்கி , உய்யின் அல் 
லால் - பிழைத்தலேயன்றி , கலை அமைத்தகாமன் - மகரமீனையுயர்த்த காமனை , 
செற்றோய் - அழித்தவனே, குரோதம் லோபம் மதம் என்பவற்றையுடைய- , 
அவருடை - அவாது , உலை - கெடுவழியில் , அமைத்து - வைக்கப்பட்டு, இங்கு 
ஒன்றமாட்டேன் - இவ்விடத்திருக்கமாட்டேன் , ஓணகாந்தன் றளியுளீரே 
திருவோணகாந்தன்றளியி லெழுந்தருளியிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) வலைவைத்த யமனானவன் மேலிடமாகிய ஆகாயத்தில் வந் 
நின்ற சொல்லைக் கேட்டு , கல்லாலமைக்கப்பட்ட மனத்தாலே உன்திருவடியை 
வணங்கிப் பிழைத்தலேயன்றி , மகரமீனை யுயர்த்த காமனை யழித்தவனே , 
குரோதம் லோபம் மதம் என்பவற்றையுடைய அவரது கெவெழியில் 
அமைத்து வைக்கப்பட்டு இவ்விடத்திருக்கமாட்டேன் , திருவோணகாந்தன் 
றளியி லெழுந்தருளியிருப்பவரே . 

( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளீரே , காமநெறியி லமைந்திருக்க 
மாட்டேன் என்பதாம் . 
( வி - ரை . ) வலையம் என்பதில் அம்சாரியை , மீ - மேலிடம் . வான் 

ஆகா 
யம் . சிலையமைத்த சிந்தை - கல்மனம் . கலை - மகரமீன் . அமைத்த - கொடி 
யாயமைத்த , செறல் - அழித்தல் . உலைதல் - கெடுதல் , உலையென்றது முத 
னிலைத் தொழிற்பெயர் . உலைதற்காரணமாகிய வழியை யுணர்த்தலால் ஆகு 
பெயர் . 

( 8 ) 
6 


42 


தேவாரப்பதிகங்கள் 


வாரமாகித் திருவடிக்குப்பணிசெய்தொண்டர் பெறுவதென்னே 
யாரம்பாம்புவாழ்வ தாரூரொற்றியூரே லும்மதன்று 
தாரமாகக்கங்கையாளைச்சடையில்வைத்தவடிகேளுந்த 
மூருங்காடுமுடையுந்தோலேயோணகாந்தன் றளியுளீரே . 

( ப - ரை .) வாரம் ஆகி - அன்புடையராகி , திருவடிக்கு - சீர்பாதத்துக்கு , 
பணிசெய் - தொண்டு செய்கிற, தொண்டர் - அடியார் , பெறுவது என்னே - 
பெறுவது யாதோ , ஆரம்பாம்பு - பாம்பே மாலை , வாழ்வது ஆரூர் - நீர் வசிப் 
பது திருவாரூர் , ஒற்றியூரேல் - ஒற்றியூசோவெனின் , உம்மது அன்று -அது 
உமதல்ல , கங்கையாளை கங்காதேவியை , தாரம் ஆக - மனைவியாகக்கொண்டு , 
சடையில்வைத்த -சடையில் வைத்துக்கொண்ட , அடிகேள் - சுவாமிகளே , உம் 
தம் - உம்முடைய , ஊரும் காடு -ஊரும் மயானம் , உம் உடையும் தோலே -உம 
தாடையும் தோலே , ஓணகாந்தன் றளியுளீரே - திருவோணகாந்தன் றளியி 
லெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) அன்புடையராகி சீர்பாதத்துக்கு தொண்டுசெய்கிற அடி 
யார் பெறுவது யாதோ , பாம்பே மாலை , நீர்வசிப்பது திருவாரூர் , ஒற்றியூரோ 
வெனின் அது 

உமதல்ல , கங்காதேவியை மனைவியாகக்கொண்டு சடையில் 
வைத்துக்கொண்ட சுவாமிகளே , உம்முடைய ஆரும் மயானம் , உமது ஆடை 
யும் தோலே , திருவோணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவரே . 

( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளீரே , உமக்குள்ள செல்வம் பாம் 
பும் தோலுமே யென்பதாம் . 

((வி.ரை.) ஒற்றியூர் -ஒற்றிவைத்த வூர் . உடை -உடுக்கப்படுவது ( ஆடை ). 
தோல் என்றது யானைத்தோல் புலித்தோல் சிங்கத்தோல் என்பவற்றை , ( 9 ) 
ஓவணமேலெருதொன்றேறுமோணகாந்தன்றளியுளார்தா 
மாவணஞ்செய் தாளுங்கொண்டவரைதுகிலொடுபட்டு வீக்கிக் 
கோவணமேற்கொண்டவேடங்கோவையாகவாரூசன் சொன்னனே. 
பாவணத்தமிழ்பத்தும்வல்லார்க்குப்பறையுந்தாஞ்செய்தபாவந்தா 

( ப - ரை .) ஓவண்ணம்மேல் - ஓவண்ணத்தின் மேல் , எருது ஒன்று ஏறும் - 
ஒரு எருதின்மீது ஏறுகின்ற , ஓணகாந்தன் றளியுளார் - திருவோண காந்தன் 
றளியிலெழுந்தருளி யிருப்பவர் , தாம் - தாமே , ஆவணம் செய்து - அடிமை 
யோலை யுண்டாக்கிக்கொண்டு வந்து , அ - அந்த , அரை துகிலொடு - திரு 
வரையாடையோடு , பட்டும் வீக்கி - பட்டாடையுங்கட்டி , கோவணமேற்கொ 
ண்டவேடம்- கோவணமேற்கொண்ட கோலத்தை, கோவையாக - வரிசையாக, 
ஆரூரன்சொன்ன - 

சுந்தரன் சொன்ன , பாவண்ணத்தமிழ் - பாடலாகிய அழ 
கிய தமிழானியன்ற, பத்தும் - பத்துப்பாடலையும் , வல்லார்க்கு - கற்று வல்ல 
வர்க்கு , தாம் செய்தபாவம் - அவர் தாம் செய்த பாவம் , பறியும் அவரை விட்டு 
நீங்கும் எ - று . 


மூலமும் உரையும் 


43 


( பொ - ரை . ) ஓவண்ணத்தின் மேல் ஒரு எருதின் மீது ஏறுகின்ற திருவோ 
ணகாந்தன் றளியிலெழுந்தருளி யிருப்பவராகிய சிவபிரானார் , தாமே அடிமை 
யோலை யுண்டாக்கிக்கொண்டு வந்து , அந்தத் திருவரை யாடையோடு பட் 
டாடையுங்கட்டிக் கோவணமேற்கொண்ட கோலத்தை வரிசையாகச் சுந்தரன் 
சொன்ன பாடலாகிய அழகிய தமிழானியன்ற பத்தினையும் கற்று வல்லவர்க் 
குத் தாம் செய்த பாவம் அவரை விட்டு நீங்கும் . 

( க - ரை . ) திருவோணகாந்தன் றளியுளாரை ஆரூசன் சொன்ன பத்துப் 
பாடலும் கற்று வல்லவர்க்கு பாவமொழியும் என்பதாம் . 

( வி - ரை . ) ஓவண்ணம் - அரன் என்னும் வண்ணம் , வீக்குதல் - கட்டு 
தல் . கோவணமேற்கொண்ட வேடம் - கோவணக்கோலம் . பறி தல் - நீங்குதல் . 

திருச்சிற்றம்பலம் 
இத்தலம் தொண்டைநாட்டிலுள்ளது . 
சுவாமிபெயர் ஓணகாந்தேசுவரர். 


திருவெண்காடு 

பண் - இந்தளம் 

திருச்சிற்றம்பலம் 
படங்கொணாகஞ்சென்னிசேர்த்திப்பாய்புலித்தோலரையில்வீக்கி 
யடங்கலாரூரெரியச்சீறியன் றுமூவர்க்கருள் புரிந்தீர் 
மடங்கலானைச்செற்றுகந்தீர்மனைகடோறுந் தலைகையேந்தி 
விடங்கராகித் திரிவதென்னேவேலைசூழ்வெண்காடனீரே . 

( ப - ரை .) படம் கொள் நாகம் - படத்தையுடைய பாம்பை , சென்னி 
சேர்த்தி - சடையிற்கட்டி , பாய் - பாய்கின்ற, புலித்தோல் - புலித்தோலை , 
அரையில் வீக்கி - திருவரையிற்கட்டி , அடங்கலார் - பகைவாது , ஊர் - ஊரா 
கிய முப்புரம் , எரிய - எரியும்படி , சீறி - கோபித்து , அன்று - அக்காளில் , 
மூவர்க்கு அருள்புரிந்தீர் - மூவர்க்குமாத்திரமே அநுக்கிரகம் செய்தீர் , மடங்க 
லானை - சிங்கவுருவத்தானை , செற்று உகந்தீர் - அழித்துக்களித்தீர் , தலை கை 
ஏந்தி - தலையோட்டைக் கையிலேந்தி , விடங்கர் ஆகி - அழகராகி , மனைகள் 
தோறும் - வீடுகள் தோறும் , திரிவது என்னே - உழல்வது யா துகாரணத் 
தாலோ , வேலை சூழ் - கடல் சூழ்ந்த, வெண்காடனீரே - திருவெண்காட்டில் 
எழுந்தருளியிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) படத்தையுடைய பாம்பைச் சடையிற்கட்டி , பாய்கின்ற 
புலித்தோலை திருவரையிற் கட்டி , பகைவரது ஊராகிய முப்புரம் எரியும்படி 
கோபித்து , அக்காளில் மூவர்க்கு மாத்திரமே அநுக்கிரகம் செய்தீர் , சிங்கவுரு 
வத்தானை யழித்துக் களித்தீர், தலையோட்டைக் கையிலேந்தி அழகராகி வீடு 
கள் தோறும் உழல்வது யாது காரணத்தாலோ , கடல் சூழ்ந்த திருவெண் காட் 
டில் எழுந்தருளி யிருப்பவரே . 


44 


தேவாரப்பதிகங்கள் 


( க - ரை . ) திருவெண் காடனீரே , முப்புரமெரித்த நீர் , பிக்ஷையேற்ப 
தென்னென்பதாம் . 

( வி - ரை . ) படங்கொள் நாகம் என்றார் நீர்ப்பாம்பு முதலியவற்றை விலக் 
குதற்கு . மூவர் என்றது தாரகாக்ஷன் கமலாக்ஷன் வித்யுக்மாலி என்பவர்களை , 
மடங்கலான் என்றது நரசிங்கனை . விடங்கம் - அழகு . வேலை வேலா என்னும் 
டசொற்றிரிபு , வெண்காடு என்பதனை சுவே தவரும் என்பர் வடநூலார் . ( 1 ) 
இழித்துகந் தீர்முன்னை வேடமிமையவர்க்கு முரைகள் பேணா 
தொழித்துகந்தீர்நீர்முன் கொண்டவுயர் தவத்தையமார்வேண்ட 
வழிக்கவந்தகாமவேளையவனுடையதாதைகாண 
விழித்துகந் தவெற்றியென்னே வேலைசூழ்வெண்காடனீரே. 

(( ப - ரை . ) முன்னை வேடம் - முந்தின வேடத்தை , இழித்து உகந்தீர் - 
இழிவாக்கி மகிழ்ந்தீர் , இமையவர்க்கும் தேவர்களுக்கும் , உரைகள் பேணாது - 
சொற்களைச் சொல்லாது , ஒழித்து உகந்தீர் - நீக்கி மகிழ்ந்தீர் , முன் - முற்கா 
லத்தில் , கொண்ட - நீர் கொண்ட , உயர் தவத்தை - சிறந்ததவத்தினை , 
அழிக்க - அழிக்கும்படி , அமார் வேண்ட - தேவர்கள் வேண்ட , வந்த காம 
வேளை - வந்த மன்மதனை , அவனுடைய தாதைகாண - அவன் தந்தை நோக்கிக் 
கொண்டிருக்க , விழித்து - விழித்து எரித்து , உகந்த - மகிழ்ந்த , வெற்றி 
என்னே - வெல்விக்குக் காரணம் யாதோ , வேலைசூழ் - கடல் சூழ்ந்த , வெண் 
காடனீரே - திருவெண்காட்டிலெழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பெர் - ரை . ) முந்தினவேடத்தை இழிவாக்கி மகிழ்ந்தீர், தேவர்களுக்கும் 
சொற்களைச் சொல்லாது நீக்கி மகிழ்ந்தீர், முற்காலத்தில் நீர் கொண்ட சிறந்த 
தவத்தினை அழிக்கும்படி தேவர்கள் வேண்ட வந்த மன்மதனை அவன் தந்தை 
நோக்கிக் கொண்டிருக்க விழித்தெரித்து மகிழ்ந்த வெல்விக்குக் காரணம் 
யாதோ , கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப்பவரே , 

( க - ரை . ) திருவெண்காடனீரே , உமது தவத்தை யழிக்கவந்த காமனை 
யெரித்த வெற்றியென்னே யென்பதாம் . 

( வி - ரை . ) முன்னை வேடம் - சிவவேடம் . உயர் தவம் - உயர்ந்ததவம் . 
காமவேள் - இருபெயரொட்டு . தாதை - தர்தை . விழித்தல் - நெற்றிக்கண் 
ணைத் திறத்தல் , 


( 
2 
) 


படைகளேந்திப்பாரிடமும்பா தம்போற்றமாது நீரு 
முடையோர்கோவணத்தராகியுண்மைசொல்லீரும்மையன்றே 
சடைகடாழக்கரணமிட்டுத்தண்மை பேசியில் பலிக்கு 
விடையதேறித் திரிவதென்னேவேலைசூழ்வெண்காடனீரே, 

( ப - ரை . ) படைகள் ஏந்தி - ஆயுதங்களைத் தாங்கி , பாரிடம் - பூதகணங் 
கள் , உம்பாதம் போற்ற - உமது திருவடியைவணங்க, மாதும் நீரும் - தேவி 


மூலமும் உரையும் . 


45 


யாரும் நீருமாக, உடை ஓர் கோவணத்தர் ஆகி - ஒரு கோவணத்தையுடையவ 
ராகி , உண்மை சொல்லீர் - மெய் சொல்லீர் , உண்மையன்றே - இது உண்மை 
யல்லவா , சகைள் தாழ - சடைகள் தொங்க , காணமிட்டு - கரணம் போட்டு , 
தண்மைபேசி - தாழ்மை சொல்லி , இல்பலிக்கு - வீடுகள்தோறும் பிக்ஷைக்கு, 
விடையேறித்திரிவதென்னே - இடபமேறி யுழல்வதற்குக் காரணம் யாதோ , 
வேலைசூழ் - கடல் சூழ்ந்த , வெண்காடனீரே - திருவெண்காட்டில் எழுந்தருளி 
யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை .) ஆயுதங்களைத் தாங்கிப் பூதகணங்கள் உமது திருவடியை 
வணங்க தேவியாரும் நீருமாக, ஒரு கோவணத்தை யுடையவராகி மெய்சொல் 
லீர் , இது உண்மையல்லவா , சடைகள் தொங்கக் காணம் போட்டுத் தாழ்மை 
சொல்லி வீடுகள் தோறும் பிக்ஷைக்கு இடபமேறி யுழல்வதற்குக் காரணம் 
யாதோ , கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப்பவரே . 

( க - ரை . ) திருவெண்காடனீரே, நீர் விடையேறி வீடுதோறும் பிக்ஷை 
யேற்ப தென்னென்பதாம் . 

( வி - ரை . ) உடை ஓர் கோவணத்தர் ஆகி - உடையும் ஒருகோவணனமும் 
உடையவராகி , தாழ்தல் - தொங்குதல் , தண்மை - தாழ்வு , விடையது என்ப 
தில் அது பகுதிப்பொருள் விகுதி . 

( 3 ) 


க 


வண் 


பண்ணுளீராய்ப்பாட்டுமானீர்பத்தர்சித்தம்பரவிக்கொண்டீர் 
கண்ணுளீராய்க்கருத்திலும்மைக்கருதுவார்கள்காணும்வண்ண 
மண்ணுளீராய்மதியம்வைத்தீர்வான நாடர்மருவியேத்த 
விண்ணுளீராய்நிற்பதென்னே வேலைசூழ்வெண்காடனீரே . 

( ப - ரை . ) பண்ணுளீ ராய் - பண்ணுள்ளிருப்பவராய், பாட்டும் ஆனீர் - 
பாடலுமானீர் , பத்தர்சித்தம் - பத்தருடைய மனதில் , பாவிக்கொண்டீர் 
வியாபித்துக்கொண்டீர், கண்ணுள்ளீ ராய் - கண்ணுள்ளிருப்பவராய் , கருத்தில் - 
மனத்தில் , உம்மை கருதுவார்கள் உம்மை நினைப்பவர்கள் , காணும் 

காணும்படி , மண்ணுளீராய் - மண்ணுள்ளிருப்பவராய் , மதியம் வைத் 
தீர் - பிறையை யணிந்தீர் , வானநாடர் - தேவர்கள் , மருவி ஏத்த - வந்து 
துதிக்க, விண்ணுளீராய் நிற்பது என்னே - ஆகாயத்திலிருப்பவராய் நிற்ப 
தென்னே. வேலைசூழ் - கடல் சூழ்ந்த , வெண்காடனீரே - திருவெண்காட்டில் 
எழுந்தருளியிருப்பவரே எ - று . 

( பொ - ரை . ) பண்ணுள்ளிருப்பவராய் பாடலுமானீர், பத்தருடைய மனத் 
தில் வியாபித்துக் கொண்டீர் , கண்ணுள்ளிருப்பவராய் மனத்தில் உம்மை 
நினைப்பவர்கள் காணும்படி , மண்ணுள்ளிருப்பவராய் பிறையை யணிந்தீர், 
தேவர்கள் வந்து துதிக்க ஆகாயத்திலிருப்பவராய் நிற்பதென்னே , கடல்சூழ்ந்த 
திருவெண்காட்டில் எழுந்தருளியிருப்பவரே 


ணம் 


46 

தேவாரப்பதிகங்கள் 
( க - ரை . ) திருவெண்காடனீரே, நீர் பண் முதலிய எல்லாவற்றுள்ளும் 
நிற்பதென்னே யென்பதாம் . 

( வி - ரை . ) பண்-இந்தளம் , பஞ்சுரம் நட்டராக முதலியன . மதியம்வைத் 
தீர் என்பதற்கு திருவுளம் வைத்தீர் என்றுரைத்தலுமாம் . வானகாடு - சுவர்க்க 
லோகம் . 

( 4 ) 


குடமெடுத்து நீரும் பூவுங்கொண்டுதொண்டரேவல்செய்ய 
டமெடுத்தொன்றாடிப்பாடி நல்குவீர்நீர்புல்கும்வண்ணம் 
வடமெடுத்தகொங்கைமாதோர்பாகமாகவார்கடல்வாய் 
விடமிடற்றில்வைத்ததென்னே வேலைசூழ்வெண்காடனீரே, 

( ப - ரை . ) குடம் எடுத்து - குடத்தால் மொண்டு , நீரும்பூவும் கொண்டு - 
நீரையு மலரையுங்கொண்டு , தொண்டர் எவல்செய்ய - அடியார் பணிசெய்யா 
நிற்க ஒன்றுகடம் எடுத்து ஆடி - ஒருகடநத்தை யெடுத்தாடி , பாடி - பாட்டுப்பாடி , 
நல்குவீர் - அருள் செய்வீர், நீர் புல்கும்வண்ணம் - நீர் தழுவும்படி , வடம் எடு 
த்த - வடத்தைத் தாங்கிய , கொங்கை - தனத்தையுடைய , மாது - உமாதேவி 
யானவள் , ஓர்பாகம் ஆக - ஒருபாகத்தில் அமர்ந்திருக்க , வார் - நீண்ட , 
கடல்வாய் - கடலிலுண்டான , விடம் - நஞ்சை , மிடற்றில் - கண்டத்தில் , 
வைத்தது என்னே - வைத்ததற்குக் காரணம் யாதோ , வேலைசூழ் - கடல்சூழ்ந்த , 
வெண்காடனீரே - திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை .) குடத்தால்மொண்டு நீரையு மலரையுங்கொண்டு அடியார் 
பணிசெய்யா நிற்க , ஒரு நடாத்தை யெடுத்தாடி பாட்டுப்பாடி அருள் செய் 
வீர் , நீர் தழுவும்படி வடத்தைத் தாங்கிய தனத்தையுடைய உமாதேவியான 
உள் ஒருபாகத்தில் அமர்ந்திருக்க, நீண்ட கடலிலுண்டான நஞ்சைக் கண்டத் 
தில் வைத்ததற்குக் காரணம் யாதோ , கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந் 
தருளி யிருப்பவசே. 

( க - ரை . ) திருவெண்காடனீரே , உமைபங்கராகிய நீர் நஞ்சுண்டதென் 
னென்பதாம் . 


( வி - ரை . ) குடம் - திருமஞ்சனக்குடம் , நீர் - புண்ணிய தீர்த்தம் , பூ - கோட் 
இப்பூ , கொடிப்பூ , நீர்ப்பூ , நிலப்பூ என்னும் நால்வகை மலர்கள் . புல்கல் - தழு 
வல் , வடம் - மாலை ( முத்து மாலை முதலியன ) . ஓர்பாகமாக என மேல் வருத 
லால் மாது உமாதேவியை யுணர்த்திற்று, கடல் - பாற்கடல் , 

(5 ) 


மாறுபட்ட வனத்தகத்தின் மருவவந்தவன்களிற்றைப் 
பீறி.யிட்டமாகப்போர்த்தீர்பெய்பலிக்கென் றில்லந்தோறுங் 
கூறுபட்ட கொடியுநீருங்குலாவியே ற்றையடரவேறி 
வே றுபட்டுத் திரிவதென்னே வேலை சூழ்வெண்காடனீரே . 


மூலமும் உரையும் . 


47 


( ப - ரை . ) மாறுபட்ட வனத்தகத்தில் - மாறுபட்ட காட்டில் , மருவவந்த . 
சோவந்த, வல்களிற்றை - வலியயானையை, பீறி - கிழித்து, இட்டமாக - விருப்ப 
மாக , போர்த்தீர் - போர்த்துக்கொண்டீர், பெய்பலிக்கென்று - இடப்பட்ட 
பிக்ஷையின்பொருட்டு , இல்லந்தோறும் - வீடுதோறும் , கூறுபட்ட - பாகத்திற் 
பொருந்திய , கொடியும் - உமாதேவியும் , நீரும் - தேவரீரும் , குலாவி - தழு 
விக்கொண்டு , ஏற்றை - இடபத்தின் மேல் , அடா ஏறி - நெருக்கமாயேறி , 
வேறுபட்டு திரிவது என்னே - மாறுபட்டுழல்வதற்குக் காரணம் யாதோ , 
வேலைசூழ் - கடல்சூழ்ந்த , வெண்காடனீரே - திருவெண்காட்டில் எழுந்தருளி 
யிருப்பவரே எ - று . 

( பெர் - ரை . ) மாறுபட்ட காட்டில் சோவந்த வலிய யானையைக் கிழித்து 
விருப்பமாகப் போர்த்துக்கொண்டீர், இடப்பட்ட பிக்ஷையின் பொருட்டு 
வீடுதோறும் பாகத்திற் பொருந்திய உமாதேவியும் நீரும் தழுவிக்கொண்டு 
இடபத்தின்மேல் நெருக்கமாயேறி , மாறுபட்டுத் திரிவதற்குக் காரணம் 
யாதோ, கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப்பவரே . 

( க - ரை .) திருவெண்காடனீரே , யானையை வுரித்த நீர் , தேவியோடு 
வீடுதோறும் பிக்ஷையேற்ப தென்னென்பதாம் , 

( வி - ரை .) மாறுபட்ட - கொடிய , பீறல் - கிழித்தல் , போர்த்தல்- ( தோலை ) 
போர்வையாகப் போர்த்துக்கொள்ளல் , கொடி - ஆகுபெயர் . குலாவல் - தழு 
வல் , ஏறு - இடபம் , அடர்தல் - நெருக்கல் . 

( 6 ) 


காதலாலேகருதுந்தொண்டர்காரணத்தராகிநின்றே 
பூதம்பாடப்புரிந்துநட்டம்புவனியேத்தவாடவல்லீர் 
நீ தியாகவேழிலோசைகித்தராகிச்சித்தர்சூழ 
வேதமோதித் திரிவதென்னே வேலைசூழ்வெண்காடனீரே . 

( ப - ரை . ) காதலாலே - ஆசையாலே , கருதும் - நினைக்கிற , தொண்டர் - 
அடியாரது , காரணத்தர் ஆகி நின்று காரணமாகலின்று , பூதம்பாட - பூத 
கணங்கள் பாடவும் , புவனி ஏத்த - உலகந்து திக்கவும் , புரிந்து - விரும்பி , நட் 
டம் ஆடவல்லீர் - நடநமாடவல்லீர் , நீதியாக - நியாயமா , ஏழிலோசை - 
சத்த சுரங்களை யுடைய , நித்தர்ஆகி - சாசுவதராகி , சித்தர் சூழ - சித்தர்கள் 
சூழ்ந்திருக்க, வேதம் ஓதி திரிவது என்னே - வேதம்படித் துழல்வதற்குக் கார 
ணம் யாதோ , வேலைசூழ் - கடல்சூழ்ந்த , வெண் காடனீரே - திருவெண்காட் 
டில் எழுந்தருளியிருப்பவரே எ - று . 

( பொ - ரை ) ஆசையாலே நினைக்கிற அடியாரது காரணமாக நின்று பூத 
கணங்கள் பாடவும் உலகம் துதிக்கவும் விரும்பி நடநமாடவல்லீர் , நியாயமாக 
சத்தசுரங்களையுடைய சாசுவதராகிச் சித்தர்கள் சூழ்ந்திருக்க வேதம்படித் 
திழல்வதற்குக் காரணம் யாதோ , கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந் 
தருளியிருப்பவரே , 


48 


தேவாரப்பதிகங்கள் 


( க - ரை . ) திருவெண்காடனீரே , பூதகணங்கள் பாட நடமனாடுகிற நீர் , 
வேதமோதித்திரிவ தென்னென்பதாம் . 

( வி - ரை .) புரிதல் - விரும்பு தல் , நட்டம் - நடனம் . புவனி - உலகம் . 
இது உலகத்தாரை யுணர்த்திற் சாகுபெயரான் . எழிலோசை - சத்தசுரங்க 
ளோடு பாட வல்ல . 

( 7 ) 


ன் 


குரவுகொன்றைமதியமத்தங்கொங்கைமாதர்கங்கைநாகம் 
விரவுகின் றசடையுடையீர்விருத்தரானீர்கருத்திலும்மைப் 
பரவுமென் மேற்பழிகள் போக்கீர்பாகமாயமங்கையஞ்சி 
வெருவவே முஞ்செற்றதென் னே வேலைசூழ்வெண்காடனீரே . 

( ப - ரை . ) குசவு - குராமலர் , கொன்றை - கொன்றைமலர் , மதியம் - பிறை , 
மத்தம் - ஊமத்தமலர் , கொங்கைமாதர் கங்கை - தனத்தினழகுள்ள கங்கை ,, 
காகம் - பாம்பு , ( ஆகிய இவைகள் ) விரவுகின்ற - பொருந்துகின்ற , சடை 
உடையீர் - சடையை யுடையீர் , விருத்தர் ஆனீர் - வயோதிகரானீர் , கருத் 

மனத்தினால் , உம்மை - தேவரீரை , பரவும் - வழிபடுகிற , என்மேல் 
அடியேன்மீது , பழிகள் போக்கீர் - பழிகள் சுமத்தீர் , பாகம் ஆய - உமது 
பாகத்திலமர்ந்த , மங்கை - உமாதேவி , அஞ்சி வெருவ - மிகவும் பயப்பட , 
வேழம் செற்றது என்னே யானையை யுரித்தது என்னே , வேலைசூழ் - கடல் 
சூழ்ந்த , வெண்காடனீரே -திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப்பவரே எ - று . 

( பொ - ரை .) குரா மலர் , கொன்றைமலர் , பிறை , ஊமத்தமலர் , தனத்தி 
னழகுள்ள கங்கை , பாம்பு ( ஆகிய இவைகள் ) பொருந்துகின்ற சடையையுடை 
யீர் , வயோதிகர் ஆனீர் , மனத்தினால் தேவரீரை வழிபடுகிற அடியேன்மீது , 
பழிகள் சுமத்தீர் , உமது பாகத்திலமர்ந்த வுமாதேவி மிகவும் பயப்பட யானை 
யை யுரித்தது என்னே , கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளி யிருப் 
பவரே. 

( க - ரை .) திருவெண்காடனீரே , நீர் உமாதேவி யஞ்சும்படி யானையைக் 
கொன்ற தென்னென்பதாம் . 

( வி - ரை . ) குரவு கொன்றை மத்தம் என்பன ஆகு பெயர்கள் . மாதர் - 
அழகு . வயோதிகர் - வயது முதிர்ந்தவர் . பாகமாயமங்கை யென் றமையால் 
உமாதேவியென் றுரைக்கலாயிற்று . 

( 8 ) 


மாடங்காட்டுங்கச்சியுள்ளீர் நிச்சயத்தானினைப்புள்ளார்பாற் 
பாடுங்காட்டிலாடலுள் ளீர்பரவும்வண்ணமெங்ஙனே தா 
னாடுங்காட்டிலயனுமாலுநணுகாவண்ணமனலமாய 
வேடங்காட்டித் திரிவதென்னேவேலைசூழ்வெண்காடனீரே. 

( ப - ரை . ) மாடம் காட்டும் - மாடங்களைத் தோற்று விக்கிற , கச்சி உள்ளீர் - 
திருக்கச்சியிலுள்ளவரே , நிச்சயத்தால் - நிச்சயமாக , நினைப்பு உள்ளார் பால் 


மூலமும் உரையும் . 


49 


நினைப்புள்ளவரிடத்தில் , பாடுங்காட்டில் - படுங்காட்டில் , ஆடல் உள்ளீர் 
ஆடுதலுடையீர் , பாவும் வண்ணம் - உம்மை வழிபடும் வகை , எங்ஙன் 
படி , ஆடும் - ஆடாநின்ற , காட்டில் - மயாநத்தில் , அயனும் மாலும் - பிரம 
னும் விண்டுவும் , அணுகாவண்ணம் நெருங்காதபடி , அனலம் ஆய -நெருப்புரு 
வாகிய , வேடம் காட்டி - கோலத்தைக் காட்டி , திரிவது என்னே உழல்வ 
தற்குக் காரணம் யாதோ , வேலைசூழ் - கடல்சூழ்ந்த , வெண்காடனீரே - திரு 
வெண்காட்டில் எழுந்தருளியிருப்பவரே எ - று , 

( பொ - ரை .) மாடங்களைத் தோற்றுவிக்கிற திருக்கச்சியிலுள்ளவரே , நிச் 
சயமாக நினைப்புள்ளவரிடத்தில் , படுங்காட்டில் ஆடுதலுடையீர் , உம்மை வழி 
படும்வகை யெப்படி , ஆடாநின்ற மயாகத்தில் பிரமனும் விண்டுவும் நெருங் 
காதபடி , செருப்புருவமாகிய கோலத்தைக்காட்டி உழல்வதற்குக் காரணம் 
யாதோ, கடல்சூழ்ந்த திருவெண்காட்டில் எழுந்தருளியிருப்பவரே . 

( க - ரை . ) திருவெண்காடனீரே , நீர் மயாகத் திலாடுதல் முதலிய வேடங் 
காட்டித்திரிவ தென்னென்பதாம் . 

( வி - ரை . ) மாடம் - மாளிகை, பாடுங்காட்டில் - பாடுதற்கு முன்பேயெனி 
னுமாம் . ஆடுங்காடு - சர்வசங்கார காலத்தி லாடு மயாகும் . அணுகல்- நெருங்கல் . 


விரித்தவே தமோ தவல்லார் வேலை சூழ்வெண்காடுமேய 
விருத்தனாபவே தன் றன்னை விரிபொழிற்றிருநாவலூர 
னருத்தியாலாரூரன்றொண்டனடியன் வேட்டமாலைபத்துக் 
தெரித்தவண்ணமொழியவல்லார் செம்மையாளர்வானுளாரே. 

( ப - ரை . ) விரித்த - விரிக்கப்பட்ட , வேதம் ஓதவல்லார் - வேதமோத 
வல்லவரும் , வேலைசூழ் - கடலும் சூழ்ந்த , வெண்காடுமேய - திருவெண்காட்டி 
லெழுந்தருளிய , விருத்தன் ஆய - வயோதிகனாகிய , வேதன்றன்னை - வேதி 
யனை , விரிபொழில் - விரிந்த சோலைகள் சூழ்ந்த, திருநாவலூரன் - சுந்தானா 
கிய , ஆரூரன் - தொண்டன்- , அடியன் - , அருத்தியால் - ஆசையால் , வேட்ட 
விரும்பித் தொடுத்த , மாலைபத்தும் - சொன்மாலை பத்தினையும் , தெரித்தவண் 
ணம் - தெரிவித்தபடியே , மொழியவல்லார் - ஓதவல்லவர் , செம்மையாளர் - 
செவ்வியராகி , வான் உள்ளார் - விண்ணுலகத்தராவர் எ - று . 

( பொ - ரை . ) விரிக்கப்பட்ட வேதமோத வல்லவரும் கடலும் சூழ்ந்த திரு 
வெண்காட்டி லெழுந்தருளிய வயோதிகனாகிய வேதியனை , விரிந்த சோலை 
கள் சூழ்ந்த திருநாவலூரன் , ஆரூரன், தொண்டன் அடியன் , விரும்பித் தொடு 
த்த சொன்மாலை பத்தினையும் , தெரிவித்தபடியே சொல்ல வல்லவர் செவ்விய 
ராகி விண்ணுலகத்தராவர். 
( க - ரை .) திருவெண்காடரை , அரூரன் 

பாடின 

பத்துப் பாட்டும் 
கற்று வல்லவர் விண்ணுலகமெய்துவர் என்பதாம் . 

7 


50 


தேவாரப்பதிகங்கள் 


( வி - ரை . ) வேதன் - வேதியன் . வேதப்பிரதி பாத்தியன் எனினுமாம் . 
செம்மையாளர் முற்றெச்சம் , 

( 10 ) 
திருச்சிற்றம்பலம் 
இத்தலம் சோழநாட்டிலுள்ளது . 
சுவாமிபெயர் - சுவே தாரணியேசுவரர் . 
தேவியார் - பிர்மவித்தியாநாயகியம்மை . 


திரு எதிர்கொள் பாடி 

பண் - இந்தளம் 

திருச்சிற்றம்பலம் 
மத்தயானையே றிமன்னர் சூழவருவீர்காள் 
செத்தபோ திலாருமில்லைச்சிந்தையுள்வைம்பின்கள் 
வைத்தவுள்ளமாற்றவேண்டாவம்மின்மனத் தீரே 
யத்தர் கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே . 

( ப - ரை .) மத்தயானை ஏறி - மதயானைமேலேறி , மன்னர் சூழ - அரசர் 
சூழ , வருவீர்காள் - வருவோர்களே, செத்தபோதில் - இறந்த போதில் , ஆரும் 
இல்லை - யாருமில்லை , சிந்தையுள் வைமின்காள் - மனத்தில் வையுங்கள் , 
வைத்த உள்ளம் மாற்றவேண்டா - வைத்த மனத்தைத் திருப்பவேண்டா, வம் 
மின் - வாருங்கள் , மனத்தீரே - விருப்பமுள்ளவர்களே , அத்தர் கோயில் - 
அத்தர் கோயிலாகிய , எதிர்கொள்பாடி யென்பது - திருவெதிர்கொள்பாடி 
யென்னுந் திருப்பதியை , அடைவோம் - சேர்வோம் எ -று . 

( பொ - ரை .) மதயானைமேலேறி அரசர் சூழ வருவோர்களே , இறந்தபோ 
தில் ஆருமில்லை , மனத்தில் வையுங்கள் , வைத்தமனத்தைத் திருப்பவேண்டா, 
வாருங்கள் விருப்பமுள்ளவர்களே , அத்தர் கோயிலாகிய திருவெதிர்கொள் 
பாடி யென்னும் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை .) உலகீரே , இறக்கும்போது யாருக் துணையில்லை யாதலால் 
இறைவாது திருவெதிர்கொள்பாடியை யடைவோம் என்பதாம் . 

( வி - ரை . ) மத்தயானையே மன்னர்சூழ வருவீர்காள் என்றது சக்ர 
வர்த்திகளை நோக்கிற்று , ஆருமில்லையென்றது அத்தெரொருவருண்டென்றவாறு . 
அத்தர் - இறையனார் . 

( 1 ) 
தோற்றமுண்டேன் மரணமுண்டு துயரமனைவாழ்க்கை 
மாற்றமுண்டேல்வஞ்சமுண்டுகெஞ்சமனத்தீரே 
நீற்றரேற்றர் நீலகண்டர்நிறைபுனனீள்சடைமே 
லேற்றர்கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே , 


12222 


51 


மூலமும் உரையும் 
( ப - ரை .) தோற்றம் உண்டேல் - பிறத்தலுண்டாயின், மரணம் உண்டு - 
சாதலுண்டு, மனை வாழ்க்கை - இல்வாழ்க்கை , துயாம் - தன்பவுருவாகும் 
மாற்றம் உண்டேல் - சொல்லுண்டாயின் , நெஞ்சம் வஞ்ச மூண்டு கெஞ்சி 
வஞ்சமுண்டு , மனத்தீரே - விருப்பமுள்ளவரே , நீற்றர் - திருவெண்ணீ றுடைய 
வர் , ஏற்றர் - இடபவாகார் , நீலகண்டர் - கருங்கண்டத்தையுடையவர் , நிறை 
புனல் - நிறைந்த நீரை , நீள்சடைமேல் ஏற்றர் - நீண்ட சடையின்மீதேற்றலை 
யுடையவர் , ( அவர து ) கோயில் - கோயிலாகிய , எதிர்கொள்பாடி யென்பது - 
திருவெதிர்கொள்பாடி யென்னும் திருப்பதியை , அடைவோம் - சேர்வோம் , 


50 008 
. 


எ - று . 


( பொ - ரை . ) பிறத்தலுண்டாயின் சாதலுண்டு, இல்வாழ்க்கை துன்ப 
வுருவாகும் , சொல்லுண்டாயின் கெஞ்சில் வஞ்சமுண்டு , விருப்பமுள்ளவரே , 
திருவெண்ணீறுடையவர், இடபவா கார், கருங்கண்டத்தையுடையவர் , நிறைந்த 
நீரை நீண்ட சடையின்மீ தேற்றலையுடையவர் ( அவரது ) சோயிலாகிய திரு 
வெதிர்கொள்பாடி யென்னுந் திருப்பதியைச் சேர்வோம் , 

( க - ரை .) உலகீரே , பிறப்பிறப்புக்க ளில்லாமையை விரும்புவீராயின் 
இறைவாது திருவெதிர்கொள்பாடியை யடைவோம் என்பதாம் . 

( வி - ரை . ) நிறைபுனல் - கங்கை , ஏற்றர் - ஏற்றலையுடையவர் எனில் 
மாம் . நீலகண்டர் - நஞ்சுண்டதனாற் கறுத்த கண்டத்தை யுடையவர் . ( 2 ) 
செடிகொளாக்கை சென்று சென் றுதேய்ந்தொல்லைவீழாமுன் 
வடிகொள்கண்ணார்வஞ்சனையுட்பட்டுமயங்காதே 
கொடிகொளேற்றர்வெள்ளைநீற்றர்கோவணவாடையுடை 
யடிகள் கோயிலெ திர்கொள்பாடியென்பதடைவோமே. 

( ப - ரை . ) செடிகொள் - பாவத்தைக்கொண்ட , ஆக்கை -உடம்பு , சென்று 
சென்று- , தேய்ந்து- , ஒல்லை - விரைவாக , வீழாமுன்-விழுவதற்கு முன்பே , 
வடிகொள் மாவடுவின் றன்மையைக் கொண்ட , கண்ணார் - கண்களையுடைய 
வராகிய மாதாது , வஞ்சனையுள்பட்டு - கபடவலையிலகப்பட்டு, மயங்காதே 
மயங்காமல் , கொடிகொள் ஏற்றர் - இடபக்கொடியை யுடையவர் , வெள்ளை 
நீற்றர் - வெண்பொடியை யுடையவர், கோவணம் ஆடை உடை 
மாகிய ஆடையை யுடைய , அடிகள் - சுவாமிகள் , ( அவரது ) கோயில்- கோயி 
லாகிய , எதிர்கொள்பாடியென்பது - திருவெதிர்கொள்பாடி யென்னுந் திருப் 
பதியை , அடைவோம் - சேர்வோம் எ -று . 

( பொ - ரை .) பாவத்தைக்கொண்ட வுடம்பு சென்று சென்று தேய்ந்து 
விரைவாக விழுவதற்கு முன்பே , மாவடுவின் றன்மையைக் கொண்ட கண் 
களையுடையவராகிய மாதரது கபடவலையிலகப்பட்டு மயங்காமல் , இடபக் 
கொடியையுடையவர் வெண்பொடியை, யுடையவர் , கோவணமாகிய ஆடையை 
யுடைய சுவாமிகள் ( அவாது ) கோயிலாகிய திருவெதிர்கொள்பாடி என்னும் 
திருப்பதியைச்சேர்வோம் , 


கோவண 


02S 


52 

தேவாரப்பதிகங்கள் 
( க - ரை . ) உலகீரே , இந்தவுடம் பழியுமுன்னே , இறைவரது திருவெதிர் 
கொள்பாடியை யடைவோம் என்பதாம் . 

( வி - ரை . ) வடி - மாவடு , வடுத்தலையுடையது . இது இதன்வகிரை யுணர் 
த்திற்று . " வடுத்தான் வகிர்மலர்க்கண்ணிக்கு மாவடுவகிரன்ன 

கண்ணி 
பங்கா " என்றார் மணிவாசகரும் . 

( 3 ) 
வாழ்வர்கண்டீர் நம்முளைவர்வஞ்சமனத்தீரே 
யாவராலுமிகழப்பட்டிங்கல்லலில் வீழாதே 
மூவராயுமிருவராயுமுதல்வனவனேயாக் 
தேவர்கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே . 

( ப - ரை . ) வஞ்சமனத்தீரே - கபடமனமுடையவயே , கம்முள் - நமக்கு 
முன்னே , ஐவர்வாழ்வர் -ஐந்துபேர் வாழ்கின்றனர், யாவராலும் இசழப்பட்டு 
எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு , இங்கு-இவ்விடத்தில் , அல்லலில் வீழாதே - 
துன்பக்கடலில் விழாமல் , மூவராயும் - மூவராயும் , இருவராயும் - இருவராகி 
யும் , முதல்வன் - தலைவன் , அவனே ஆம் - அவனே யாவன் , தேவர் கோயில் - 
தேவர்கோயிலாகிய , எதிர்கொள்பாடி யென்பது - திருவெதிர்கொள்பாடி 
யென்னுந் திருப்பதியை, அடைவோம் - சேர்வோம் எ - று . 

பொ - ரை . ) கபடமனமுடையவரே , நமக்கு முன்னே ஐந்து பேர் வாழ் 
கின்றனர் , எல்லாராலும் அவமதிக்கப்பட்டு , இவ்விடத்தில் துன்பக்கடலில் 
விழாமல் மூவராகியும் இருவராகியும் தலைவன் அவனே யாவன் , தேவர் கோயி 
லாகிய திருவெதிர்கொள்பாடி என்னும் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை . ) உலகீரே , துன்பத்திலகப்பட்டு வருந்தாமல் , இறைவாது திரு 
வெதிர்கொள்பாடியை யடைவோம் என்பதாம் . 
( வி - ரை .) கண்டீர் - முன்னிலையசையிடைச் சொல் , ஐவர் - ஐம்பொறி 

இங்கு - இவ்வுலகத்தில் , அல்லல் - துன்பம் , மூவர் - அயன் , அரி , 
அரன் என்பவர் . இருவர் - சத்தி சிவம் என்பவர் தேவர் கோயில் - தேவ 
சால் நிருமிக்கப்பட்ட கோயில் , வீழாதே யென்ற குறிப்பால் அல்லல் என்ப 
தற்குத் துன்பக்கடல் என்று ரையுரைக்கலாயிற்று . 

( 4 ) 
H. அத்ரிதும்மேலைவர்வந் திங்கா மலைப்பான் பொருட்டாற் 

சரித் தபல்வாய்வெண்டலைபோ பூர்ப்புறஞ்சேராமுன் 
வரிக்கொள் துத்தவாளரக்கர்வஞ்சமதில் மூன்று 
மெரித்தவில்லியெதிர்கொள்பாடியென்பதடைவோ 

வோமே . 
( ப - ரை .) ஐவர் - ஐவசாவார் , நம்மேல் - நம்மீது , அரித்து - பகைகொ 
ண்டு , இங்குவந்து - இவ்விடத்து வந்து , ஆறலைப்பான் பொருட்டால் - ஆற 
லைக்கும் பொருட்டு , சிரித்து - சிரிக்கப்பட்டு , பல்வாய்போய் - பற்கள் வாயி 


கள் . 


மூலமும் உரையும் , 


53 


னின்றும் உதிர்ந்து , வெண்டலை போய் - வெண்டலை யடைந்து , ஊர்ப்புறம் - 
பயாநத்தை, சேராமுன் - அடைவதற்கு முன்பே , வரிக்கொள் - நீட்சியைக் 
கொண்ட , துத்தம் - வயிற்றினையுடைய , வாள் அரக்கர் - வாவையுடைய அரக்க 
ரது , வஞ்சமதில் மூன்றும் எரித்த - கபடமதில்கள் மூன்றனையும் நீறாக்கின , 
வில்லி - வில்லினையுடைய சிவபெருமானது , எதிர்கொள்பாடியென்பது - திரு 
வெதிர்கொள்பாடி யென்னுந் திருப்பதியை , அடைவோம் - சேர்வோம் எ - று . 

( பொ - ரை . ) ஐவராவார் நம்மீது பகைகொண்டு இவ்விடத்து வந்து ஆற 
லைக்கும் பொருட்டு , சிரிக்கப்பட்டு, பற்கள் வாயினின்றும் உதிர்ந்து வெண்ட 
லையடைந்து மயானத்தில் அடைவதற்கு முன்பே, நீட்சியைக்கொண்ட வயிற் 
றினையுடைய 

வாளையுடைய அரக்கரது கபடமதில்கள் மூன்றனையும் நீறாக் 
கின வில்லினையுடைய சிவபெருமானது திருவெதிர்கொள்பாடி யென்னுந் 
திருப்பதியை சேர்வோம் . 

( க - ரை . ) உலகீரே, நாம் மயாநத்தை யடைவதன் முன்னே இறைவாது 
திருவெதிர்கொள்பாடியை யடைவோமென்பதாம் . 

( வி - ரை . ) ஐவராவார் - ஐம்பொறிகள் . அரித்தல் - பகைகொள்ளல் , ஆற 
லைத்தல் - வழிகட்டிப் பறித்தல், வெண்டலை யடைதலாவது - நரைத்தலையை 
யுடையராதல் . மும்மதில்கள் ஆகாயசஞ்சாரிகளாய் எல்லா வூர்களை யு மழித்த 
லால் அவற்றை வஞ்சமதில் மூன்றும் என்றார் . 

( 5 ) 
பொய்யர் கண்டீர்வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால் 
மையல்கொண்டீரெம்மோடாடி நீருமனத்தீரேல் 
கைய வேண்டாமிம் மை யேத்தவம்மைநமக்கருளு 
மையர்கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே . 

ப - ரை . ) வாழ்க்கையாளர் - இல்வாழ்க்கையுடையார் , பொய்யர் - பொய் 
யராவர் , ( ஆதலால் ) பொத்து அடைப்பான் பொருட்டால் - குற்றத்தை 
யடைக்கும்பொருட்டு , மையல் கொண்டீர் - விருப்பங்கொண்டீர் , நீரும் - நீங் 
களும் , எம்மோடு ஆடி - எம்மோடு கூடி , மனத்திரேல் - விருப்பமுடையீ 
ராயின் , கைய வேண்டாம் - வருந்தவேண்டாம் , இம்மை ஏத்த - இம்மையில் 
துதிக்க , அம்மை - அம்மையில் , நமக்கு அருளும் - எமக்கருள் செய்கிற , ஐயர் 
கோயில் - இறைவர் கோயிலாகிய , எதிர்கொள்பாடி யென்பது - திருவெதிர் 
கொள்பாடி யென்னுந் திருப்பதியை, அடைவோம் - சேர்வோம் எ - று . 

( பொ - ரை . ) இல்வாழ்க்கையுடையார் பொய்யராவர் ( ஆதலால் ) குற்றத் 
தை யடைக்கும் பொருட்டு விருப்பங்கொண்டீர் , நீங்களும் எம்மோடு கூடி 
விருப்பமுடையீராயின் வருந்தவேண்டாம் , இம்மையில் துதிக்க அம்மையில் 
எமக் கருள் செய்கிற இறைவர் கோயிலாகிய திருவெதிர்கொள்பாடி யென் 
னும் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை . ) உலகீரே இல்வாழ்க்கையாளரை நட்டு வருந்தவேண்டாம் , 
இறைவாது திருவெதிர்கொள்பாடியை யடைவோமென்பதாம் , 


54 


தேவாரப்பதிகங்கள் 


( வி - ரை . ) பெர்த்து - குற்றம் . மனம் - விருப்பம் , சைதல் - வருந்தல் , 
இம்மை - இவ்வுலகு . அம்மை - அவ்வுலகு . 


( 6 ) 


கூசநீக்கிக்குற்றநீக்கிச்செற்றமன நீக் 
வாசமல்குகுழலினார்கள் வஞ்சமனை வாழ்க்கை 
யாசைநீக்கியன்பு சேர்த்தியென்பணிந்தேறேறு 
மீசர்கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே 
. 

( ப - ரை ,) கூசம் நீக்கி - வெட்கத்தை யொழித்து, குற்றம் நீக்கி - குற்றத் 
தை யொழித்து, செற்றம் மன ) நீக்கி - கோவத்தையுடைய மனத்தை யொழி 
த்து , வாசம் மல்கு - வாசனை நிறைந்த , குழலினார்கள் - கூந்தலை யுடையவர்க 
ளாகிய மாதர்களது , வஞ்சம் - கபடத்தையுடைய , மனை வாழ்க்கை - இல்வா 
ழ்க்கையின் , ஆசைக் - ஆசைபை பொழித்து , அன்பு சேர்த்தி - அன்பு 
கொண்டு , என்பு அணிந்து - எலும்பு மாலையையணிந்து , எறு ஏறும் - இடபத் 
தின்மேலேறுகிற , ஈசர் - ஈசாது , கோயில் - கோயிலாகிய , எதிர்கொள்பாடி 
யென்பது - திருவெ நிர்கொள்பாடி யென்னும் திருப்பதியை , அடைவோம் - 
சேர்வோம் . எ - று . 

( பொ - ரை . ) வெட்கத்தை யொழித்து கோவத்தையுடைய மனத்தை 
யொழித்து வாசனை நிறைந்த கூந்தலை யுடையவர்களாகிய மாதர்களது 
டத்தையுடைய இல்வாழ்க்கையின் ஆசையை யொழித்து , அன்புகொண்டு , 
எலும்புமாலையை யணிந்து இடபத்தின்மே லேறுகிற ஈசரது கோயிலாகிய 
திருவெதிர்கொள்பாடி யென்னுந் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை . ) உலகீரே , கூசமுதலியவற்றை யொழித்து , இறைவாது திரு 
வெதிர்கொள்பாடியை யடைவோமென்பதாம் . 

( வி - ரை. ) வாசம் - இயற்கை மணம் செயற்கை மணம் இரண்டை 
டக்கி நின்றது , ஆசை - குற்றத்தை யெனினுமாம் . ஆசு - குற்றம் . ஈசர் 
ஐசுவர்யமுடையவர். 

( 7 ) 
இன்பமுண்டேற்றுன்பமுண்டுவேழைமனைவாழ்க்கை 
முன்புசொன்னான் மோழைமையான்முட்டைமனத்தீரே 
யன்பரல்லாலணிகொள் கொன்றையடிகளடிசேரா 
ரென்பர் கோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே . 

( ப - ரை .) இன்பம் உண்டேல் - சுகமுண்டாயின் , துன்பம் உண்டு- துக்க 
முண்டு , ஏழைமனை வாழ்க்கை - அறியாமையை யுடைய இல்வாழ்க்கை , முன்பு 
சொன்னால் - முந்திச்சொன்னால் , மோழைமை- பேதைமையாகும் , ஆல் - ஆத 
லால் , முட்டை மனத்தீரே - புன்மனத்தையுடையவரே , அன்பர் அல்லால் 
பத்தரல்லாமல் , அணிகொள் - அழகைக்கொண்ட , கொன்றை - கொன்றை 
மலர்மாலையை யணிச்த , அடிகள் - இறைவாது , அடிசேரார் - திருவடியை 


மூலமும் உரையும் . 

55 
அடையமாட்டார் , என்பர் - எலும்புமாலையைத் தரித்தவராகிய சிவபிரானது , 
கோயில் - கோயிலாகிய , எதிர்கொள்பாடி - திருவெதிர்கொள்பாடி யென் 
னுந் திருப்பதியை , அடைவோம் - சேர்வோம் எ - று . 

( பொ - ரை .) சுகமுண்டாயின் துக்கமுண்டு, ஏழை மனை வாழ்க்கைமுன்பு 
சொன்னால் பேதைமையாகும் , ஆதலால் புன்மனத்தையுடையவரே, பத்தால் 
லாமல் , அழகைக்கொண்ட கொன்றை மலர் மாலையையணிந்த இறைவாது 
திருவடியை அடையமாட்டார் , எலும்புமாலையைத் தரித்தவராகிய சிவபிரா 
ன துகோயிலாகிய திருவெதிர்கொள்பாடியென்னுந்திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை .) உலகீரே , இந்த மனைவாழ்க்கையில் இன்பதுன்பங்களுண்டாத 
லால் இறைவரது திருவெதிர்கொள்பாடியை யடைவோ மென்பதாம் . 

( வி - ரை . ) மோழைமை - அறியாமை . முட்டைமனம் - கபட மனம் . 
கொன்றை ஆகுபெயர் , என்பு - எலும்பு . என்பர் என்பதற்கு என்று சொல் 
லுவர் எனினுமாம் . 

( 8 ) 
தந்தையாரும் தவ்வையாருமெட்டனைச்சார்வாகார் 
வந்துகம் மோடுள்ளளாவிவான நெறிகாணுஞ் 
சிந்தையீரேநெஞ்சினீரே திகழ்மதியஞ்சூடு 
மெந்தைகோயிலெ திர்கொள்பாடியென்பதடைவோமே . 

( ப - ரை .) தந்தையாரும் - தகப்பனாரும் , தவ்வையாரும் - தாயாரும் , எள் 
தனை - எள்ளளவும், சார்வு ஆகார் - ஆதரவாக மாட்டார் , வந்து - வந்து , நம் 
மோடு - நம்முடனே , உள் அளாவி - அந்தரங்கமாகப் பேசி , வான நெறி 
காணும் - வானநெறியைக் காணவேண்டு மென்கிற , சிந்தையீரே 
முடையவரே , நெஞ்சினீரே - மனமுடையவரே , திகழ்மதியம் சூடும் - விளங் 
குகிற பிறையைத் தரித்த , எந்தை - எமது தந்தையாகிய சிவபெருமானது , 
கோயில் - கோயிலாகிய , எதிர்கொள்பாடி யென்பது - திருவெதிர்கொள்பாடி 
யென்னும் திருப்பதியை , அடைவோம் - சேர்வோம் எ - று . 

( பொ - ரை .) தகப்பனாரும் தாயாரும் எள்ளளவும் ஆதரவாகமாட்டார் 
வந்து நம்முடனே அந்தரங்கமாகப் பேசி , வானநெறியைக் காணவேண்டுமென் 

எண்ணமுடையவரே , மனமுடையவரே , விளங்குகிற பிறையைத் தரித்த 
எமது தந்தையாகிய சிவபெருமானது கோயிலாகிய திருவெதிர்கொள்பாடி 
யென்னுந் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை . ) உ லகீரே தந்தை தாயார் நமக்குத் துணையாகார் ஆதலால் , 
இறைவரது திருவெதிர் காள்பாடியை யடைவோம் என்பதாம் . 

( வி - ரை . ) தவ்வை- தாய் , அக்காள் எனினுமாம் . தனை - துணை . ( அளவு ) 
வான நெறி - வானாட்டுவழி , முத்திநெறி , சிந்தை - சிந்தனை . கெஞ்சு - மனம் . 
திகழ்தல் - விளங்குதல் . 

( 9 ) 


- எண்ண 


56 


தேவாரப்பதிகங்கள் 


குருதிசோரவானையின்றோல் கொண்டகுழற்சடையன் 
மருது கீறி யூடுபோன மாலயனுமறியாச் 
சுருதியார்க்குஞ்சொல்லவொண்ணாச்சோதியெம்மா தியான் 
கருதுகோயிலெதிர்கொள்பாடியென்பதடைவோமே. 

( ப - ரை . ) குரு திசோர - ரத்தமொழுகு படி , ஆனையின் தோல் கொண்ட 
யானைத்தோலைப் போர்த்துக்கொண்ட , குழல் சடையன் - குழன்ற சடையை 
யுடையவன் , மருத கீறி - மருத மரங்களைப் பிளந்து , ஊடுபோன அவற் 
றிடையே சென்ற , மால் அயனும் அறியா - விட்டுணு பிரமன் என்பவ 
ரும் அறியாத , சுருதியார்க்கும் - வேதாதிகாரிகளுக்கும் , சொல்ல லொண் 

சொல்ல வொண்ணாத , சோதி - ஒளியுருவாகிய , எம் ஆதியான் - எமது 
முதல்வன் , கருது கோயில் - விரும்புகிற கோயிலாகிய , எதிர்கொள்பாடி 
யென்பது - திருவெதிர்கொள்பாடி யென்னுக் திருப்பதியை, அடைவோம் 
சேர்வோம் எ - று , 

( பொ - ரை . ) ரத்த மொழுகும்படி யானைத்தோலைப் போர்த்துக்கொ 
ண்ட குழன்ற சடையையுடையவன் , மருதமரங்களைப்பிளந்து அவற்றிடையே 
சென்ற விட்டுணு பிரமன் என்பவரும் அறியாத வேதா திகாரிகளுக்கும் 
சொல்ல வொண்ணாத ஒளியுருவாகிய எமது முதல்வன் விரும்புகிற கோயிலா 
கிய திருவெதிர்கொள்பாடியென்னும் திருப்பதியைச் சேர்வோம் . 

( க - ரை . ) உலகீரே , யானையுரி போர்த்த இறைவாது திருவெதிர்கொள் 
பாடியை யடைவோ மென்பதாம் . 

( வி - ரை . ) சோர்தல் - ஒழுகுதல் . குழற்சடை - சடை சுருண்ட சடை , 
சுருதியார் - வேதபுருடனார் எனினுமமையும் . சருதுதல் - விரும்புதல் , ( 10 ) 
முத்துநீற்றுப்பவளமேனிச்செஞ்சடையானுறையும் 
பத்தர்பந்தத்தெதிர்கொள்பாடிப்பரமனையேபணியச் 
சித்தம்வைத்ததொண்டர் தொண்டன் சடையனவன் சிறுவன் 
பத்தனூரன்பாடல் வல்லார்பாதம்பணிவாரே . 

( ப - ரை . ) முத்து மீற்று - முத்துப்போலும் வெண்ணீறு பூசப்பட்ட , பவ 
ளமேனி - பவளம்போலும் திருமேனியையுடைய , செஞ்சடையான் - செஞ் 
சடையானாகிய சிவபிரான் , உறையும் - நித்தியவாசம்பண்ணுகிற , பத்தர் பந்த 
த்து - பத்தர்க்கு ஆசையை விளைப்பதாகிய , எதிர்கொள்பாடிப் பரமனையே 
திருவெதிர்கொள்பாடிப் பரமனையே , பணிய - வணங்க , சித்தம் வைத்த- மனம் 
வைத்த , தொண்டர் தொண்டன் - அடியார்க் கடியன் , சடையன் அவன் சிறு 
வன் சடையனாகிய அவனுக்கு மகன் , பத்தன் - பக்தன் , ஊரன் - ஆரூரன் , 
( அவனது ) பாடல்வல்லார் - பாடலைக்கற்றுவல்லவர் , பாதம்பணிவார் - இறை 
வனது திருவடியை வணங்குவோராவர் எ - று . 

( பொ - ரை .) முத்துப்போலும் வெண்ணீறு பூசப்பட்ட பவளம் போலுத் 
திருமேனியையுடைய செஞ்சடையானாகிய சிவபிரான் நித்தியவாசம் பண் 


மூலமும் - உரையும் . 


57 


ணுகிற பத்தர்க்கு ஆசையை விளைப்பதாகிய திருவெதிர்கொள்பாடிப் பா 
மனையே வணங்க மனம்வைத்த அடியார்க்கடியன் , சடையனாகிய அவனுக்கு 
மகன் , பத்தன் , ஆரூரன் , அவனது பாடலைக் கற்றுவல்லவர் , இறைவனது 
திருவடியை வணங்குவோராவர். 

( க - ரை . ) திருவெதிர்கொள்பாடி யிறைவரை ஆரூரன் பாடின பத்துப் 
பாட்டும் கற்று வல்லார் அவரது திருவடிக்காளாவர் என்பதாம் . 

( வி - ரை . ) வெண்ணீறு என்றற்கு முத்து நீறென்றும் , செம்மேனி யென் 
றற்கு பவளமேனி யென்றும் கூறினார் . பந்தம் - ஆசை . பாமன் - மேலான 
வன் . 

( 11 ) 
திருச்சிற்றம்பலம் 
இத்தலம் சோழநாட்டிலுள்ளது . 

சுவாமிபெயர்- அயிராபதேசர் . 
தேவியார் - வாசமலர்க்குழல்நாயகியம்மை , 


திருவாரூர் 
பண் - இந்தளம் 

திருச்சிற்றம்பலம் 
இறைகளோடிசைந்தவின்பமின்பத்தோடிசைந்தவாழ்வு 
பறைகிழித்தனையபோர்வைபற்றியானோக்கினே ற்குத் 
திறைகொணர்ந்தீண்டித்தேவர்செம்பொனுமணியுந்தூவி 
யறைகழலிறைஞ்சுமாரூசப்பனேயஞ்சினேனே. 

( ப - ரை . ) இறைகளோடு இசைந்த - அரசோடு பொருந்திய , இன்பம் - சுக 
மும் , இன்பத்தோடு இசைந்த - சுசத்தோடு பொருந்திய , வாழ்வும் - செல்வ 
மும் , பற்றியான் கோச்கினேற்கு - உற்று நோக்கின எனக்கு , பறைகிழித்தனைய 
போர்வை - பறை கிழித்தாற்போன்ற போர்வையாகும் , ( ஆதலால் அவற் 
றுக்கு ) தேவர் - வானோர் , திறைகொணர்ந்து - கப்பக் கொண் வெந்து , ஈண்டி 
செருங்கி , செம்பொன்னும் மணியும் - செம்பொன்னையும் மணிசளையும் , 
தூவி - சிந்தி , அறை - சத்திக்கிற , கழல் - வீரக்கழலணிந்த திருவடியை , இறைஞ் 
சும் வணங்கு தற்குரிய , ஆரூர் அப்பனே - திருவாரூரிலெழுந்தருளிய எமது 
தந்தையே, அஞ்சினேன் - பயந்தேன் எ - று . 

( பொ - ரை .) அரசோடு பொருந்திய சுகமும், சுகத்தோடு பொருந்திய 
செல்வமும் உற்றுநோக்கின எனக்கு பறைகிழித்தாற் போன்ற போர்வை 
யாகும் ( ஆதலால் அவற்றிற்கு ) வானோர் கப்பங்கொண்டுவந்து நெருங்கி , செம் 
பொன்னையும் மணிகளையும் சித்தி , சத்திக்கிற வீரக்கழலணிந்த திருவடியை 
வணங்குதற்குரிய திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 

8 


58 


தேவாரப்பதிகங்கள் 


( க - ரை . ) திருவாரூாப்பனே, இந்தப் பொய்யாகிய வாழ்வையும் செல் 
வத்தையும் அஞ்சினேன் என்பதாம் . 

( வி - ரை .) இறை அரசு , செல்வம் வாழ்தற்குக் காரணமாதலால் அதனை 
வாழ்வு என்றார் . திறை - கப்பம் . ( அரசிறை ) ஈண்டல் - நெருங்கல் , பறை 
வாச்சியம் . 

( 1 ) 
ஊன்மிடையு திரக்குப்பையொருபொருளிலா தமாய 
மான்மறித்தனையகோக்கமடந்தைமார்மதிக்குமிந்த 
மானிடப்பிறவிவாழ்வுவாழ்வதோர்வாழ்வுவேண்டே 
னானல் வெள்ளேற்றவாரூரப்பனேயஞ்சினேனே . 

( ப - ரை . ) ஊன்மிடை - தசைநெருங்கின , உதிரக்குப்பை - உதிரக் 
குவியல் , (உடம்பு ) ஒருபொருள் அல்லாத மாயம் - ஒரு பொருட்டன்மை யில் 
லாத மாயமாகும், ( ஆசலால் ) மான்மறித்தனைய - மானை வலையால் மறித்தாற் 
போன்ற , நோக்கம் - பார்வையையுடைய , மடந்தைமார்- மாதர் , மதிக்கும் மதிக் 
கின்ற, இந்த மானிடப்பிறவி -மானிடப்பிறவியில் , வாழ்வு வாழ்வது ஒர்வாழ்வு 
வேண்டேன் - மானிடப்பிறவியில் வாழ்கின்ற வாழ்வை விரும்பமாட்டேன் , 
ஆன் நல்வெள் ஏற்ற - ஆன் கூட்டத்திற் சிறந்த வெள்விடையை யுடையவனே ? 
ஆரூர் அப்பனே - திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , அஞ்சினேன் - 
பயந்தேன் எ - று . 

( பொ - ரை .) தசை நெருங்கின உதிரக்குவியல் (உடம்பு ) ஒருபொருட் 
டன்மை யில்லாத மாயமாகும் , ( ஆதலால் ) மானை வலையால் மறித்தாற்போன்ற 
பார்வையையுடைய மாதர் மதிக்கின்ற மானிடப்பிறவியில் வாழ்கின்ற வாழ் 
வை விரும்பமாட்டேன் , ஆன் கூட்டத்திற் சிறந்த வெள்விடையை யுடைய 
வனே , திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 

( க - ரை .) திருவாரூசப்பனே , இந்த மானிடப்பிறவியை வேண்டேன் , 
அதற்கஞ்சினே னென்பதாம் . 

( வி - ரை . ) ஆன் - பசுப்பொது , எறு - இடபம் , மான்மறித் தனைய நோக்கம் 
என்றது வலையிலகப்பட்ட மானினது அச்சத்தோடு கூடிய மருண்ட நோக்கம் . 
" வலைத்தலைமா னன்ன நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு " ( காய்சினவே 
லன்ன மின்னியல் கண்ணின் விலைகலந்து வீசினபோது ” என்றார் மணிவாச 

( 2 ) 


அறுபதும்பத்துமெட்டுமாறினோடஞ்சுநான்குந் 
துறுபறித்தனையநோக்கிச்சொல்லிற்றொன்றாகச் சொல்லார் 
நறுமலர்ப்பூவுநீரும் நாடொறும்வணங்குவார்க்கு 
அறிவினைக்கொடுக்குமாரூாப்பனேயஞ்சினேனே , 


மூலமும் - உரையும் . 

59 
( ப - ரை .) அறுபதும் பத்தும் எட்டும் ஆறினோடு எட்டும் நான்கும் 
தொண்ணற்றாறு தத்துவங்களும் , சோக்கி - ஆராய்ந்து , சொல்லின் - சொல்லு 
மிடத்து , துறு பறித்தனைய- துறு கல்லினைப் பிடுங்கினாற் போலும் , ( ஆதலால் 
அறிஞர் ) ஒன்றா சச் சொல்லார் - ( இவ்வுடம்பை ) ஒரு பொருளாக மதித்துச் 
சொல்லமாட்டார்கள் , நறுவிரை பூவும் நீரும் - நல்ல மணமுள்ள மலரையும் 
நீரையும்கொண்டு , நாள்தொறும் வணங்குவார்க்கு - தினந்தோறும் தொழுவா 
ருக்கு , அறிவினைக் சொடுக்கும் - அறிவைக்கொடுக்கிற , ஆரூரப்பனே - திரு 
வாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , அஞ்சினேன் - பயச்தேன் எ - று . 

( பொ - ரை . ) தொண் ைற்றாறு தத்துவங்களும் ஆராய்ந்து சொல்லு 
மிடத்து துறுகல்லினைப் பிடுங்கினாற்போலும் ( ஆதலால் அறிஞர் ) இவ்வுடம் 
பை ஒருபொருளாக மதித்துச் சொல்லமாட்டார்கள் , நல்லமணமுள்ள மலசை 
யும் நீரையும் கொண்டு தினந்தோறும் தொழுவாருக்கு அறிவைக் கொடுக் 
கிற திருவ ரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 

( க - ரை . ) திவாரூரப்பனே , தொண்ணற்றாறு தத்துவங்களோடு கூடின 
இவ்வுடம்பை யொருபொருளாக மதியாமல் அஞ்சினே னென்பதாம் . 

( வி - ரை .) துறு - துறுகல் , அதாவது சலதாரை முதலியவற்றை யயடைக் 
குங்கல் , அறிவு - ஞானம் . 

( 3 ) 


சொல்லிடிலெல்லையில்லைச்சுவையிலாப்பேதைவாழ்வு 
நல்லதோர்கூரைபுக்குநலமிகவ றிந்தேனல்லேன் 
மல்லிகைமாட நீடுமறுகொடுநெருங்கியெங்கு 
மல்லிவண்டியங்குமாரூரப்பனேயஞ்சினேனே. 

( ப - ரை . ) சொல்லிடின் - சொல்லுமிடத்து , எல்லையில்லை - வரம்பில்லை , 
சுவையில்லா பேதைவாழ்வு - இன்பமில்லாத எழை வாழ்க்கை , நல்லது - நல்ல 
தாகிய , ஓர் கூரைபுக்கு ஒரு வீட்டிற் புகுந்து , நலம் - நன்மையை , மிக அறிக் 
தேன் அல்லேன் - மிகுதியாய்த் தெரிந்து கொண்டேனல்லன் , மல்லிசை - மல் 
லிகைக் கொடி படர்ந்த, மாடம் - மாளிகைகள் , நீடும் - நீண்ட , மறுகொடு - 
தெருக்களோடு , நெருங்கி - நெருக்கமாகி , எங்கும் - எவ்விடத்தும் , அல்லி - 
அகவிதழ்களில் , வண்டு இயங்கும் - வண்டுகள் சஞ்சரித்தற் கிடமாகிய , ஆன 
ரப்பனே - திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , அஞ்சினேன் - பயக் 
தேன் எ - று . 
( பொ - ரை . ) சொல்லுமிடத்து வாம்பில்லை , இன்பமில்லாத 

எழை 
வாழ்க்கை , நல்லதாகிய ஒருவீட்டிற்புகுந்து நன்மையை மிகுதியாகத் தெரிந்து 
கொண்டேனல்லன் , மல்லிகைக் கொடிபடர்ந்த மாளிகைகள் நீண்ட தெருக்க 
ளோடு நெருக்கமாகி எவ்விடத்தும் அகவிதழ்களில் வண்டுகள் சஞ்சரித்தற் 
கிடமாகிய திருவாரூரிலெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 


60 


தேவாரப்பதிகங்கள் 


கூரை 


( க - ரை . ) திருவாரூரப்பனே , சிறிது மின்பமில்லாத அந்தப் பேதைவாழ் 
வுக் கஞ்சினேன் என்பதாம் . 
( வி - ரை . ) சுவை - இன்பம் , பேதைவாழ்வு - பொய்வாழ்வு . நல்லதோர் 

நல்லதாகிய வொப்பற்ற வீடு , ( முத்தி ) மறுகு - தெரு . அல்லி - பூவி 
னுள்ளிதழ் . இயங்குதல் - சஞ்சரித்தல் , 

) 
நரம்பினோடெலும்புகட்டிகசையினேடிசைவொன்றில்லாக் 
குரம்பைவாய்க்குடியிருந்து குலத்தினால் வாழமாட்டேன் 
விரும்பியகமழும்புன்னைமாதவித்தொகுதியென்று 
மரும்புவாய்மலருமாருசப்பனேயஞ்சினேனே. 

( ப - ரை . ) நரம்பினோடு - நரம்புடனே , எலும்புகட்டி - எலும்பைக்கட்டி , 
நசையினோடு - விருப்பத்தோடு , இசைவு ஒன்று இல்லா - சிறிதும் இணக்க 
மில்லாத , குரம்பைவாய் - குடிலினிடத்து , குடியிருந்து - குடியாயிருந்து , 
குலத்தினால் - மேன்மையோடு , வாழமாட்டேன் - வாழ்த்திரேன் , விரும்பிய - 
விரும்பும்படி , கமழும் - பரிமளிக்கிற , புன்னை மா தவித்தொகுதி - புன்னை 
மா தவிகளின் கூட்டம் , என்றும் - எந்நாளும் , அரும்பு - அரு புகள் , வாய்மல 
ரும் - வாய்விள்ளுதற்கிடமாகிய , ஆரூரப்பனே - திருவாரூரி வெழுந்தருளிய - 
எமது தந்தையே , அஞ்சினேன் - பயந்தேன் எ - று . 

( பொ - ரை .) நர புடனே எலும்பைக் கட்டி விருப்பத்தோடு சிறிதும் 
இணக்கமில்லாத குடிலினிடத்துக் குடியாயிருந்து மேன்மையே டு வாழ்ந்தி 
ரேன் , விரும்பும்படி பரிமளிக்கிற புன்னைமாதவிகளின் கூட்டம் எந்நாளும் 
அரும்புகள் வாய்விள்ளுதற் கிடமாகிய திருவாரூரி லெழுந்தருளிய எமது தம் 
தையே , பயந்தேன் . 

( க - ரை . ) திருவாரூரப்பனே , நரம்புமுதலியவற்றா லாக்கப்பட்ட இவ் 
வுடம்பின் வாழ்க்கைக்கு அஞ்சினேன் என்பதாம் . 

( வி - ரை .) நசை - விருப்பம் . குரம்பை - சிறுகுடில் , (உடப்பு ) குலம் 
மேன்மை . விரும்பிய - செய்யிய வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம் , 
மாதவி - குருக்கத்திமாம் . 
மணமெனமகிழ்வர்முன்னேமக்கடாய் தந்தைசுற்றம் 
பிணமெனச்சுடுவர்பேர்த்தேபிறவியைவேண்டேனாயேன் 
பணையிடைச்சோலைதோறும்பைம்பொழில்வளாகத்தெங்க 
ளணைவினைக்கொடுக்குமாரூரப்பனேயஞ்சினேனே . 

( ப - ரை . ) மக்கள் தாய் தந்தை சுற்றம் - பிள்ளைகள் தாய்தந்தை உறவினர் , 
முன்னே - முன்பு , மணம் என - மணமென்று சொல்லுதலும் , மகிழ்வர் 
களிப்பார் , பேர்த்து - மீட்டும் , பிணம் என - பிணமென்று இசழ்ச்து , சுடு 


மூலமும் - உரையும் . 

61 
வர் - சுட்டெரிப்பர் , ( ஆதலால் ) நாயேன் - நாயினேன் , பிறவியை வேண்டேன்- 
பிறப்பை விரும்பேன் , பணை இடை - மிகுந்த இடத்தையுடைய , சோலை தோ 
றும் - பொழில்களிலெல்லாம் , பைம்பொழில் வளாகத்து - பசிய சோலைகளி 
னிடங்கடோறும் , எங்கள் அணை வினைகொடுக்கும் - எங்கள் ச 
கொடுக்கிற , அரூசப்பனே - திருவாரூரிலெழுந்தருளிய எமது தந்தையே , அஞ் 
சினேன் - பயந்தேன் எ - று . 

( பொ - ரை .) பிள்ளை சள் தாய் தந்தை உறவினர்முன்பு மணமென்று சொல் 
லு லும் களிப்பார், மீட்டும் பிணமென்று இகழ்ந்து சுட்டெரிப்பர் , ஆதலால் 
நாயினேன் பிறப்பை விரும்பேன் , மிகுந்த இடத்தையுடைய பொழில்களிலெல் 
லாம் பசிய சோலைகளினிடங்கடோறும் எங்கள் சஞ்சாரத்தைக் கொடுக்கிற 
திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 

( க - ரை . ) திருவாரூரப்பனே , மணக்கோலமே பிணக் கோலமாகிற இப் 
பிறவியை யஞ்சினே னென்பதாம் . 

( வி - ரை . ) மணம் - விவாகம் . பணைத்தல் - மிகுதல் . வளாகம் - இடம் . 
அணைவு - சஞ்சாரம் . 

( 6 ) 


- மறுமை 


தாழ்வெனுந்தன்மைவிட்டுத் தனத்தையேமனத்தில் வைத்து 
வாழ்வதேகருதித்தொண்டர்மறுமைக்கொன் றீயகில்லா 
ராழ்குழிப்பட்ட போது வலக்கணிலொருவர்க்காவ 
ரியாழ்முயன்றிருக்குமாரூரப்பனேயஞ்சினேனே . 

( ப - ரை .) தாழ்வு என்னும் தன்மைவிட்டு- இழிவாகிய தன்மையைவிட்டு , 
தனத்தையே மனத்தில் வைத்து பொருளையே நெஞ்சில்வைத்து , வாழ்வதே 
சருதி - வாழ்வையே நினைத்து , தொண்டர் - அடியார் , மறுமைக்கு 
யின்பத்தின் பொருட்டு , ஒன்று ஈயகில்லார் - ஒருபொருளையும் கொடுக்க 
மாட்டார் , ( இவர் ) ஆழ்குழிப்பட்டபோது - ஆழ்ந்த குழியில் வீழ்ந்த போது , 
அலக்கணில் - துன்பக் காலத்தில் , ஒருவர்க்கு ஆவர் - சண்டனா ரொருவர்க்கே 
யுரியராவர், யாழ்முயன்றிருக்கும் - யாழ்முயன்று வாசிக்கிற ஆரூரப்பனே - 
திருவாரூரி லெழுந்தருளிய எமது தந்தையே , அஞ்சினேன் - பயந்தேன் எ - று , 

( பொ - ரை .) இழிவாகிய தன்மையை விட்டு பொருளையே நெஞ்சில் 
வைத்து வாழ்வையே நினைத்து அடியார் மறுமை யின்பத்தின் பொருட்டு ஒரு 
பொருளையும் சொடுக்கமாட்டார் , ( இவர் ) ஆழ்ந்த குழியில் வீழ்ந்தபோது , 
துன்பக்காலத்தில் சண்டனா ரொருவர்க்கே யுரியராவர் , யாழ்மு பன்று வாசிக் 
கிற திருவாரூரிலெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் , 

( க - ரை .) திருவாரூரப்பனே , செல்வத்தையே பெரிதாக மதித்து ஒருவர் 
க்குங் கொடாதவர், மறுமையில் நிரயத் துன்ப மநுபவிப்பரென்பதாம் , 


62 


தேவாரப்பதிகங்கள் 


( வி - ரை . ) தனம் - பொருள். மறுமை ஆகுபெயர் . ஆழ்குழியென்றது நர் 
கத்தை , அலக்கண் - துன்பம் . 

துன்பம் . சண்டனார் - யமனார் . யாழ்முயன்றிருக்கும் 
யாழோசை மிக்கிருக்கிற, 

( 7 ) 


அதன் 


உதிரநீரிறைச்சிக்குப்பையெடுத்தது மலக்குக்கைப் மேல் 
வருவதோர்மாயக்கூரைவாழ்வதோர்வாழ்வுவேண்டேன் 
கரியமாலய னுந்தேடிக்கழலிணை காணமாட்டா 
வரியனாய்நின்றவாரூரப்பனேயஞ்சினேனே . 

( ப - ரை . ) உதிரநீர் - ரத்தநீர் , இறைச்சிகுப்பை - தசைக்குவியல் , மேல் 
எடுத்த மலக்குக்கை - மேலே யெடுத்தது கலக்கமாகிய கை , வருவது 
மேல் வருவது , ஓர் - ஒப்பற்ற, மாயக்கூரை - மாயமாகிய வேய்வு , வாழ்வது 
(இதில் ) வாழ்வதாகிய , ஓர் வாழ்வு வேண்டேன் - அற்பவாழ்வை விரும்ப 
மாட்டேன் , கரியமால் அயனும் தேடி - கரியமாலும் பிரமனும் தேடி , சழல் 
னை - திருவடியிரண்டையும் , காணமாட்டா காணவொண்ணாத , அரிய 
னாய் நின்ற - அருமையானவனாய் நின்ற , ஆரூசப்பனே - திருவாரூரி லெழுந் 
தருளிய எமது தந்தையே , அஞ்சினேன் பயந்தேன் எ - று . 

( பொ - ரை . ) இரத்தநீர் தசைக்குலியல் மேலேயெடுத்தது சலக்கமாகிய 
கை , அதன்மேல் வருவது ஒப்பற்ற மாயமாகிய வேய்வு , இதில் வாழ்வதாகிய 
அற்பவாழ்வை விரும்பமாட்டேன் , கரியமாலும் பிரமனும் தேடி திருவடி 
யிரண்டையும் காண்வொண்ணாத அருமையானவனாய் நின்ற திருவாரூரி 
லெழுந்தருளிய எமது தந்தையே , பயந்தேன் . 

( க - ரை . ) திருவாரூரப்பனே , உதிரமுதலிய பொருள்களால் ஆக்கப்பட்ட 
இவ்வுடம்போடு கூடிவாழும் வாழ்க்கைக்கு அஞ்சினேன் என்பதாம் . 

( வி - ரை . ) மலக்கு - கலக்கம் , கூரை மேற்கூரை , அயன் - பிரமன் . ( 8 ) 
பொய்த்தன் மைத்தாபமாயப்போர்வையைமெய்யென் றெண்ணும் 
வித்தகத்தாயவாழ்வுவேண்டிநான் விரும்பகில்லேன் 
முத்தினைத்தொழுது நாளுமுடிகளால்வணங்குவார்க்கு 
வத்தன்மைத்தாகுமாரூரப்பனேயஞ்சினேனே . 

( ப - ரை . ) பொய்த்தன்மைத்து ஆய - பொய்த்தன்மைத் தாகிய , மாயப் 
போர்வையை - மாயமாகிய போர்வையை, மெய்யென்று - உண்மையென்று 
எண்ணும் - நினைக்கிற, வித்தகத்து ஆயவாழ்வு - வித்தகத்தாகிய வாழ்வினை , 
வேண்டி விரும்பகில்லேன்- , முத்தினை - முத்துப்போலுந் திருமேனியை 
யுடைய சிவபிரானை , தொழுது - வணங்கி , நாளும் - நாடோறும் , முடிகளால் 
வணங்குவார்க்கு - தலைகளால் வணங்கு வோருக்கு , அத்தன்மைத்து ஆதம் - 
அத்தன்மையுடைய தாகிற , ஆரூரப்பனே - திருவாரூரிலெழுந்தருளிய எமது 
தந்தையே , அஞ்சினேன் - பயந்தேன் எ - று . 


மூலமும் - உரையும் . 


63 


( பொ - ரை .) பொய்த்தன்மைத்தாகிய மாயமாகிய போர்வையை உண் 
மையென்று நினைக்கிற வித்தகத்தாகிய வாழ்வினை வேண்டி விரும்பகில் 
லேன் , முத்துப்போலுந் திருமேனியையுடைய சிவபிரானை வணங்கி நாடோ 
றும் தலை களால் வணங்குவோருக்கு அத்தன்மையுடையதாகும் திருவாரூரி 
லெழுந்தருளிய எமது தந்தையே, பயந்தேன் . 

( க - ரை . ) திருவாரூசப்பனே , பொய்யாகிய இவ்வுடம்போடு கூடி 
வாழும் வாழ்க்கைக்கு அஞ்சினே னென்பதாம் . 

( வி - ரை .) வித்தகம் - அதிசயம் . முத்து - உவமையாகுபெயர் . (வண்ண 
வுவமை ) செவ்வண்ணமன்றோ வெனின் , செவ்வண்ணமே யாயினும் திரு 
வெண்ணீற்று முழுப்பூச்சாலிங்ஙனக் கூறினார் என்க . யாதுமன நினையுமந்த 
நினைவுக்கு நினைவாகி ” அருள் செய்வோனாதலால் அத்தன்மைத்தாகு மாரூரப் 
பனே என்றார் . 

( 9 ) 
தஞ்சொலாரருள் பயக்குந் தமியனேன் றட மலைக்க 
ணஞ்சொலார் பயிலுமாரூரப்பனை யூரனஞ்சிச் 
செஞ்சொலானயந்தபாடல்சிந்தியாவேத்தவல்லார் 
நஞ்சுலாங்கண்டத்தெங்கணாதனை நணுகுவாரே . 

( ப - ரை .) தம்சொல் ஆர் - தமது புகழ் மிகுந்த , அருள் பயக்கும் அருள் 
செய்கிற , தமியனேன் - தமியேனது , தடமலைக்கண் - பெருமுலையினிடத்து , 
அம்சொல்லார் பயிலும் மாதர் பயில்கின்ற , ஆரூரப்பனை - திருவாரூரிலமர்ந்த 
எமது தந்தையை, ஊான் - நாவலூரன் , அஞ்சி - பயந்து , செஞ்சொல்லால் 
செவ்விய சொற்களால் , நயந்த - விரும்பிச்செய்த , பாடல் - பாடல்களை , சிந் 
தியா - சிந்தித்து , ஏத்தவல்லார் - துதிக்கவல்லார் , நஞ்சுலாம் கண்டத்து - நஞ்சு 
துஞ்சுங் கண்டத்தையுடைய , எங்கள் நாதனை எங்களிறைவனாகிய சிவ 
பிரானை , நணுகுவார் - அடைவார்கள் எ - று . 

( பொ - ரை .) தமது புகழ் மிகுந்த அருள்செய்கிற தமியேனது பெருமுலை 
யினிடத்து மாதர் பயில்கின்ற திருவாரூரிலமர்ந்த எமது தந்தையை நாவலூ 
என் பயந்து செவ்விய சொற்களால் விரும்பிச் செய்த பாடல்களைச் சிந்தித் 
துத் துதிக்கவல்லார் நஞ்சுதுஞ்சுங் கண்டத்தையுடைய எங்களிறைவனாகிய 
சிவபிரானை அடைவார்கள் . 

( க - ரை . ) திருவாரூசப்பனை , ஆரூரன்பாடின பத்துப்பாடலுங் கற்று 
வல்லார் சிவபிரான் திருவடியை யடைவார்க ளென்பதாம் . 

( வி - ரை . ) பயிலல் சஞ்சரித்தல் , நயத்தல் -விரும்புதல் , சிந்தியா - செய்யா 
வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம் . 

( 10 ) 
திருச்சிற்றம்பலம் 
இத்தலம் சோழநாட்டிலுள்ளது . 

சுவாமிபெயர் - வன்மீகநாதர் 
தேவியார் - அல்லியங்கோதையம்மை . 


64 


தேவாரப்பதிகங்கள் 
திருப்புத்தூர் 

பண் - இந்தளம் 

திருச்சிற்றம்பலம் 
மலைக்குமகளஞ்சமதகரியையுரித்தீ 

ரெரித் தீர்வருமுப்புரங்கள் 
சிலைக்குங்கொலைச்சேவுகந்தேற்றொழியீர் 

சில்பலிக்கில்கடோறுஞ்செலவொழியீர் 
கலைக்கொம்புங்கரிமருப்பு மிடறிக் 
கலவம்மயிற்பீலியுங்காரகிலு 


23.4 மலைக்கும் புனல்சேசரிசிற்றென்கரை 

AM 


யழகார் திருப்புத்தூரழகனீரே. 
( ப - ரை . ) மலைக்குமகள் அஞ்ச - பார்வதி தேவியானவள் அஞ்சும்படி , 
மதகரியை உரித்தீர் - மதயானையை யுரித்தீர் , வரும் - திரிகிற , முப்புரங்கள் 
எரித்தீர்- , சிலைக்கும் - ஆரவாரிக்கிற , கொலை - கொலைத் தொழிலையுடைய , 
சே - இடபத்தின்மேல் , உசந்து ஏற்று - மகிழ்ச் தேறுதலை , ஒழியீர் - ஒழிய 
மாட்டீர், சில்பலிக்கு - அற்பமாகிய பிக்ஷைச்சோற்றுக்கு , இல்கள் தோறும் 
வீடுதோறும் , செலவு - செல்லு தலை , ஒழியீர் - ஒழியமாட்டீர் , கலைக்கொம் 
பும் - மான் கொம்புகளையும் , கரிமருப்பும் - யானைக்கொம்புகளையும் , இடறி 
எற்றி , கலவம் - தோகையையுடைய , மயில் பீலியும் - மயிலிறகினையும் , கார் 
அகிலும் - கரிய அகிற்கட்டைகளையும் , அலைக்கும் - அலைக்கின்ற , புனல்சேர் 
நீர் சேர்த்த , அரிசில் - அரிசிலாற்றின் , தென்கரை - தென்கரையிலுள்ள , 
அழகு ஆர் - அழகுபொருந்திய , திருப்புத்தூர்- திருப்புத்தூரி லெழுந்தருளிய , 
அழகனீரே - அழகரே எ - று . 

( பொ - ரை .) பார்வதி தேவியானவள் அஞ்சும்படி மதயானையை யுரித் 
தீர் , திரிகிற முப்புரங்களெரித்தீர் , ஆரவாரிக்கிற கொலைத் தொழிலையுடைய 
இடபத்தின்மேல் மகிழ்ச்தேறு தலை ஒழியீர் , அற்பமாகிய பிக்ஷைச் சோற்றுக்கு 
வீடுதோறும் செல்லுதலை ஒழியமாட்டீர், மான் கொம்பு சவையும் யானைக் 
கொம்புகளையும் எற்றி , தோகையையுடைய மயிலிறனையும் கரிய அகிற்கட் 
டைகளையும் அலைக்கின்ற நீர் சேர்த்த அரிசிலாற்றின் தென்கரையிலுள்ள 
அழகுபொருந்திய திருப்புத்துாரி லெழுந்தருளிய அழகரே . 

( க - ரை .) அரிதிலருந்தின் தென்கரையிலுள்ள திருப்புத்தூரழகரே , மலைமக 
ளஞ்சக் கரியுரித்தல் முதலிய செயல்களை மொழியீர் . இது என்னென்பதாம் . 

( வி - ரை .) சினைத்தல் - ஆரவாரித்தல் , ற்று - ஏறு தல் , கலவம் கலாபம் 
என்னும் வடசொற்றிரிபு . 

( 1 ) 


*500009. 


வ 


சிவமயம் 
இருச்சிற்றம்பலம் 


அறிக்கை. 


அநேக 


சைவசமயக் தழைத்தோங்கத் திருவவதாரஞ் செய் தருளி 
சமயாசாரியர்கள் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டுத் திருவாய்மலர்க் 
தருளிய தேவார திருவாசகங்களே தமிழ் வே தங்களாக விளங்கு 
கின்றன . அவற்றுள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப் 
பதிகங்கள் நாறு . 

கள் நூறு . இவை மூலபாடமாக இதுவரையில் 
அறிஞர்களால் வெளியிடப்பட்டுள்ளன . இப்போது அவற்றிற்கு 
உரையிட முயன்று ஒவ்வொரு பதிகத்திற்கும் பதவுரை, பொழிப் 
புரை , கருத்துரை , விசேஷவுரை ஆகிய இவைகள் காஞ்சீபுரம் 
மஹாவித்வான் ஸ்ரீமத் இராமாகர்த யோகிகளைக்கொண்டு செவ்வி 
தாக எழுதுவித்து வெளியிட் டிருக்கின்றேன் . 
இது மாதம் மாதம் தவறுதலின்றி வெளிவரும் . சுமார் 20 

R 
சஞ்சிகையில் முடிவுறும் என்பது கோக்கம் , 

சைவாபிமானிகள் இதனைக் கைக்கொண்டு , இந் நன்முயற் 
சியை முன்னுக்குக் கொண்டுவருமாறு எல்லாம் வல்ல நடராஜப் 
பெருமானது திருவருளைச் சிந்திக்கின்றேன் , 

டிம்மி 32 - பக்கங்கொண்ட நாலுபாரமுள்ள சஞ்சிகை ஒன் 
றுக்கு விலை அணா 2 . 

வேண்டியவர்கள் அடியிற்கண்ட விலாசத்திற்கு எழுதி பெற் 
றுக்கொள்ளலாம் . 


பு- ஷண்முக முதலியார் , 
கெ- 5 , ஆறுமுகம் தெருவு , 

ஜார்ஜ்டவுன் சென்னை 


GA 


2 


